தமிழ்‌ மரபுசார்‌ மாத இதழ்‌ நவம்பர்‌ 2018 


ஹெரிட்டேதர்‌ தமிழ்‌” தனை 
தமிழக மரபுசார்‌ ஆர்வலர்கள்‌ 
சார்பாக, மின்னிதழாக 
வெளியிடுவோர்‌, இராஜசேகர்‌ 
பாண்டுரங்கன்‌. 

நிர்வாக ஆசிரியர்‌: ரா. வித்யாலட்சுமி 
பொறுப்பாசிரியர்‌: பா. இராஜசேகர்‌ 
துணை ஆசிரியர்‌: கா. விசயநரசிம்மன்‌ 


இந்த இதழின்‌ நோக்கம்‌, மரபு சார்ந்த 
செய்திகளைப்‌ பகிர்தல்‌ மட்டுமே. மற்ற 
எவ்வித ஆதாய நோக்கமும்‌ இல்லை. 


ஹெரிட்டேஜர்‌ தமிழ்‌ இதழ்‌, 

தமிழக மரபுசார்‌ ஆர்வலர்கள்‌ சங்கம்‌, 
26, முதல்‌ தெரு, ராமலிங்கா நகர்‌, 
நெற்குன்றம்‌, 

சென்னை. 600107 

தொலைப்பேசி: 9786068908 


மின்னஞ்சல்‌: ரedback@heritager. 
org 

முகநூல்‌ பக்கம்‌: கr(aஏer. 1 a௱॥| 
முகநூல்‌ குழு: Reader 
www_.heritager.org 


முந்தய இதழ்கள்‌: 0௦௦.0|/AeBzaa 


கட்டுரைகளை அனுப்ப: 
news@heritager.org 


அமைப்பில்‌ இணைய: 000.01/3/1102 


"உலக மரபு வாரத்தை' முன்னிட்டு தமிழக மரபுசார்‌ ஆர்வலர்கள்‌ 
குழு மற்றும்‌ ஹெரிட்டேஜர்‌ தமிழ்‌ மரபுசார்‌ மாத இதழ்‌ இணைந்து நம்ம 
ஊரின்‌ பெருமைமிக்க அடையாளங்களைப்‌ பதிவு செய்யும்‌ முயற்சியாக 
ஆசிரியர்களுக்கானத்‌ தமிழக அளவிலானக்‌ கட்டுரைப்‌ போட்டி 
நடத்தவுள்ளது. 

இதில்‌ உங்கள்‌ ஊரில்‌ உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்‌, 
அரண்மனைகள்‌, பழமையானக்‌ கோவில்கள்‌, பாறை ஓவியங்கள்‌, 
கோட்டைகள்‌, தொல்லியல்‌ இடங்கள்‌, போன்ற மரபுச்‌ சின்னங்கள்‌, அதிகம்‌ 
அறியப்படாத இயற்கை சிறப்பு மிக்க இடங்களைப்பற்றி எழுதி அனுப்பலாம்‌. 

பழைய வர்த்தக நிறுவனங்கள்‌ மற்றும்‌ கடைகள்‌, உங்கள்‌ 
ஊரில்‌ வாழ்ந்த அறிஞர்கள்‌, சாதனை மனிதர்களின்‌ பதிவு செய்யபடாத 
வரலாறு, ஊரில்‌ நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள்‌, விழாக்கள்‌, 
பழக்கவழக்கங்கள்‌, சடங்குகள்‌, பாரம்பரியக்‌ கலைகள்‌, கோவில்‌ 
கல்வெட்டுகள்‌, உங்கள்‌ வீட்டில்‌ உள்ள பழையப்‌ புகைப்படங்கள்‌ பற்றியக்‌ 
குறிப்புகள்‌, 
வைத்திய முறைகள்‌, அவர்கள்‌ நினைவாக உங்களிடமுள்ள பழங்காலப்‌ 


பாட்டியின்‌ பாரம்பரியச்‌ சமையல்கள்‌, பாட்டி சொன்ன 


பொருட்கலைப்‌ பற்றி கட்டுரைகளை அனுப்பலாம்‌. 


1. கட்டுரைகள்‌ 60௦ வார்த்தைகளுக்கு குறையாமல்‌ இருக்கவேண்டும்‌. 
2.புகைப்படங்களுடன்‌ வரும்‌ கட்டுரைகளுக்கு முன்னுரிமை அளிக்கபடும்‌. 
3. கட்டுரைகள்‌ உங்களது சொந்தப்‌ படைப்பாக இருக்கவேண்டும்‌. அவற்றில்‌ 
உள்ள தகவல்களுக்கு தாங்களே பொறுப்பு. 

4. கட்டுரைகளைக்‌ கட்டாயம்‌ பர எழுத்துருவில்‌ அனுப்பவேண்டும்‌. 


5. கட்டுரைகளை அனுப்பவேண்டிய மின்னஞ்சல்‌ லmpetitions@heritager.org 


6. சிறந்தக்‌ கட்டுரைகள்‌ நமது இதழில்‌ வெளியிடப்படும்‌. 


பள்ளி மற்றும்‌ ரி வித்ய தாச 


(த 2 
NAN, 22 i 


கட்டுரைம்‌ 


தல்‌ பரிசு: 2500 297 
ரண்டாவது பரிசு: 1500 சீ 


ரோட்டி! ௮ 


ப்ப வண்டியக்‌ கடை 
நாள்‌: 30 164 2019 


> A 


மூன்றாவது பரிசு: (220) அத ond to: competitions @heritagetbrg, 


- ஜெ. பர்னபாஸ்‌, வரலாற்றுச்‌ சங்கம்‌ 


ஸு 


சேலம்‌ செவ்வைப்‌ பேட்டையில்‌ ஜெயராக்கினி 
மணி கோபுரத்தின்‌ 
மாடத்தில்மாட்டப்பட்டிருக்கும்‌, பாரீஸ்‌ மாநகரத்து 


தேவாலயத்தின்‌ உச்சி 


வெண்கலமணி. 


இத்தேவாலயம்‌ இன்றைக்கு சரியாக 388 
ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று பாரம்பரியத்தைக்‌ 
கொண்டதாகும்‌. இந்தத்‌ தேவாலயத்தின்‌ வரலாறு தமிழ்‌ 
உரைநடையின்‌ தந்தை என்றும்‌, தமிழ்‌ உரைநடை 
வளர்ச்சிக்கு வித்திட்ட வித்தகர்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ 
தத்துவப்‌ போதகர்‌ சங்கை ராபர்ட்‌ டீ நொபிலி 
அடிகளாரின்‌ (Rev Fr. Rober De Nobili 1577 - 


1656) சேலம்‌ வருகையிலிருந்து துவங்குகிறது. 
அவர்‌ கி.பி 1623 ஆம்‌ ஆண்டு திருச்சிராப்பள்ளியிலிருந்து 


தொட்டியம்‌, காரைப்போட்டனாறு வழியாகச்‌ 
சேந்தமங்கலம்‌ வந்து அங்கிருந்து சேலத்திருக்கு நடந்தே 
வந்துச்‌ சேர்ந்தார்‌. இப்படி வந்துச்சேர்ந்த சங்கை 
இராபர்ட்‌ டீ நொபிலி சுவாமியாரை ஏற்று யாரும்‌ 
உபசரிக்கவில்லை. அவருடைய கிறிஸ்தவச்‌ சமயப்‌ 


பிரசங்கத்தையும்‌ யாரும்‌ கேட்கவில்லை. 


ஒரு பாழடைந்த சத்திரத்தில்‌ தஞ்சமடைந்த அவர்‌, 


நவம்பர்‌ 2018 


அங்கு நோய்‌ நோய்வாய்ப்பட்டார்‌. அவர்மேல்‌ 


இறக்கம்‌ கொண்டச்‌ செவ்வாப்பேட்டை வணிகர்‌ 
ஒருவர்‌ சுவாமியாரை தனது இல்லத்தில்‌ ஏற்றுக்கொண்டு 
உபசரித்தார்‌. தந்து வீட்டின்‌ முன்புறம்‌ தண்ணையினை 
சுவாமியருக்கு அளித்தார்‌. அந்த இடம்‌ தற்போது சேலம்‌ 
செவ்வாப்பேட்டை ஜெயராக்கினித்‌ கத்தோலிக்கத்‌ 
தேவாலயம்‌ இருக்கும்‌ இடமாகும்‌. 

பின்னர்‌, கிறஸ்தவ குருமார்கள்‌ தாங்கும்‌ குருமனை 
ஒன்றும்‌, பயணப்பட்டு வரும்‌ கிறித்தவ யாத்திரீகர்களுக்கு 


தாங்கும்‌ சத்திரமும்‌ ஒன்றும்‌ அந்த இடத்தில கி.பி 1840 
ஆண்டுவாக்கில்‌ கட்டப்பட்டது. கி.பி 1851 ஆம்‌ ஆண்டு 


சேலம்‌ செவ்வாப்பெட்டை ஜெயராக்கினி ஆலயம்‌ 
சங்கை மகிமைநாதரால்‌ கட்டப்பட்டது. பின்னர்‌ 1860 
ஆம்‌ ஆண்டு அங்கு முப்பது அடி உயர மணிக்கோபுரம்‌ 
சங்கை மகிமைநாதரால்‌ கட்டப்பட்டு விமர்சையாக 


விழா எடுக்கப்பட்டது. 

இப்படி திருநிலைப்படுத்தப்பட்டத்‌ தேவாலயத்தில்‌, 
பிரான்சு நாட்டின்‌ தலைநகரானப்‌ பாரீஸ்‌ மாநகர்‌ 
கிறிஸ்தவர்கள்‌, வெண்கல மணியைக்‌ காணிக்கையாக 
அனுப்பினார்கள்‌. அந்த மணி ஆங்கிலத்தில்‌ இவ்வாறு 
எழுதப்பட்டுள்ளது. 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-196 03119பு MMM 


பர ir. 


ரப 
24 பகு ப்‌ 


www.heritager.org 


A % 1ம்‌ ஆப படுது 
1 3 டட ப 


WICARIATE APOSTOLIC Or 


PONDICHERRY 


DISTRICT OF SALEM 
I AM CALLED MARY YVES 


PARIS 1869 


டு THE ROMAN CATHOLIC... 


அதன்‌ தமிழாக்கம்‌: 


"பாண்டிச்சேரி கத்தோலிக்க குருத்துவ மையத்திலிருந்து 
சேலம்‌ மறைமாவட்டத்திற்கு.. என்‌ பெயர்‌ மேரி ய்வேஸ்‌. 


பாரீஸ்‌ 1869.. .. கத்தோலிக்க தேவாலயதிருக்கு..." 


இனிமையான ஓசையுடன்‌ ஒலிக்கும்‌ இந்தத்‌ தேவாலய 
மணியோசை சந்தடி. நிறைந்த செவ்வாப்பேட்டை பகுதியில்‌ 
உள்ள கிறித்தவ மக்களுக்கு இறைவன்‌ தரும்‌ அழைப்பாக 
இன்றும்‌ ஒலித்துக்‌ கொண்டிருக்கின்றது. 

கடந்த அன்று ஜெர்மனி நாட்டின்‌ ஹல்லே நகரிலிருந்து 
திரு. டேனியல்‌ சாட்‌ என்பவர்‌ சேலம்‌ மற்றும்‌ தெற்கு 
பகுதிகளில்‌ உள்ள தேவாலயங்களில்‌ பயன்பாட்டில்‌ 
உள்ள ஆங்கிலேயர்‌ காலத்து ஆலயமணிகளை ஆய்வு 
செய்ய வந்தார்‌. 

அவருக்கு இந்த மணிகளைச்‌ சேலம்‌ வரலாற்று 
சங்கம்‌ சார்பாக ஆய்வு செய்த உதவினோம்‌. அவர்‌ 


நவம்பர்‌ 2018 


அம்மணியில்‌ எழுதப்‌ பட்டுள்ள வாசகங்களையும்‌, 
மணி அடிக்கபடும்பொழுது அதன்‌ இயக்கங்களையும்‌ 
ஒளிப்பதிவு செய்தார்‌. இம்மாதாக்‌ கோவிலில்‌ உள்ள 
இந்த மணி, தென்னிந்தியாவில்‌ உள்ளன சிறந்த 
மணிகளில்‌ சிறப்பு வாய்ந்தது என்றுக்‌ கூறினார்‌. 


ஜெர்மனியின்‌ ஹெல்லே (Hele) நகரில்‌ உள்ள 
ஆர்கெஸ்டராவில்‌ இசை ஆர்வலராகப்‌ பணிசெய்து 
வரும்‌ இரு. டேனியல்‌ சாட்‌ Daniel Schad) (63) 
இந்திய முழுவதிலும்‌ பல 
ஆண்டுகளாகப்‌ பயணம்‌ 
மேற்கொண்டு தேவாலய 
மணிகளையும்‌, ஆங்லெயேர்‌ 
காலத்து புராதன மணிகளையும்‌ 
ஆய்வுசெய்து வருகின்றார்‌. 


- ஜெ, பர்னபாஸ்‌, சேலம்‌. நீ 


ஹெரிட்‌8டஐர்‌. 


- ்றீகரன்‌ கிருஷ்ணப்பா 


பழங்கால சின்னங்களைப்‌ பாதுகாக்கும்‌ தற்போதைய 
Conservation எனப்படும்‌ பாதுகாப்பு பணியை ஓத்தே, 
போற்றி 
பாதுகாத்ததற்கான சான்று சோழர்கால மேலப்பாதி 


பண்டைய கோயில்‌ கட்டுமானங்களைப்‌ 


திருக்கோவிலில்‌ கிடைத்துள்ளது. 


தமிழ்நாட்டில்‌ தொன்மைச்‌ சிறப்பு மிக்க பலத்‌ 


திருக்கோவில்கள்‌ உள்ளன. காலப்போக்கில்‌ 
கோயில்களின்‌ ஒரு பகுதியில்‌ பழுதுபட்டால்‌ அதனை 
திருப்பணி செய்ய வழிவகை செய்யப்பட்டிருந்தது. 
கோவில்‌ திருப்பணிகளை மேற்கொள்ள நிலங்கள்‌ 
தானமாக அளிக்கப்பட்டன. இவ்வாறு அளிக்கப்பட்ட 
நிலம்‌ "புதுக்குப்புறம்‌" 
அழைக்கப்பட்டதை இக்கல்வெட்டுகளின்‌ 
அறிகிறோம்‌. திருப்பணிகளை 
சிறந்த சிற்பிகள்‌ இருந்தனர்‌. ஒரு சில கோவில்களுக்கு 
என்று ஸ்தபதிகள்‌, அதாவது சிற்பிகள்‌ 
நியமிக்கப்பட்டிருந்தனர்‌. 


"இருப்பணிப்புறம்‌", என்று 
மூலம்‌ 
மேற்கொள்வதற்கு 


நவம்பர்‌ 2018 


சிற்பிகளுக்கு நிலங்கள்‌ தானமாக அளிக்கப்பட்டன. 


இவ்வாறு அளிக்கப்பட்ட நிலங்கள்‌ "சிற்ப விருத்தி" , 
சில்பின்‌ காணி, தச்சாசாரியக்காணி , ஆசாரிய தட்சணை 
என்றெல்லாம்‌ அழைக்கப்பட்டன. சிற்பிகள்‌ தாங்கள்‌ 
கோவில்‌ கட்ட பயன்படுத்திய அளவுகோல்களையும்‌ 
பொறித்து வைத்துள்ளனர்‌. அதற்கு "தச்சு முழம்‌ " 
என்று பெயர்‌. திருவண்ணாமலை, சிதம்பரம்‌, காஞ்சி 
வரதராஜர்‌ கோவில்‌ போன்ற கோவில்களில்‌ சிற்பிகள்‌ 
பயன்படுத்திய தச்சு முழ அளவுகோல்களை காணலாம்‌. 


திருக்கோவில்களுக்கு அளிக்கப்பட்ட 
பற்றிய குறிப்புகள்‌ கல்வெட்டுகளில்‌ 
பொறிக்கபட்டிருக்கும்‌. அவை அளிக்கும்‌ செய்திகள்‌ 


தானங்கள்‌, 


மன்னர்கள்‌ 


வரலாற்றிக்கு முக்யெ சான்றுகளாகும்‌. கோவில்களில்‌ 
இருந்த 
கல்வெட்டுகளை அழித்துவிடாமல்‌ , குறிப்பு எடுத்துக்‌ 
கொண்டு மீண்டும்‌ அதனை பொறித்து வைத்தனர்‌. 


திருப்பணி மேற்கொள்ளும்‌ போது முன்‌ 


இவ்வாறு செய்யும்‌ பொழுது கல்வெட்டில்‌ "இதுவும்‌ 


ஏிஹெரிட்டேசர்‌ 


610:1962315பு MMM 


www.heritager.org 


என்று குறித்துள்ளனர்‌. இதனை 


ஓர்‌ பழங்கற்படி" 
திருகோடிக்கா , திருமழபாடி கோயில்‌ கல்வெட்டுகளில்‌ 


காணலாம்‌. 


பழைய கோயிலைத்‌ திருப்பணி செய்யும்‌ பொழுது 
கற்களின்‌ வரிசை மாறிவிடாமல்‌ இருக்க, கற்களில்‌ தமிழ்‌ 
எண்கள்‌ பொறிக்கப்பட்டிருப்பதை பல கோவில்களில்‌ 
காணலாம்‌. பழைய கட்டுமானங்களைப்‌ பாதுகாக்க 
எடுத்த நடவடிக்கைகளை அரிய 
மேலப்பாதி கோயிலில்‌ காணலாம்‌. 


சான்றுகளுடன்‌ 


நாகை மாவட்டத்தில்‌ தரங்கம்பாடி வட்டத்தில்‌ 
மயிலாடுதுறை பூம்புகார்‌ நெடுஞ்சாலையில்‌ 20 கி.மி 
தொலைவில்‌ மேலப்பாதி என்ற ஊரில்‌ சுந்தர நாயகி 


சமேத ஓூரகரேசுவரர்‌ கோவில்‌ அமைந்துள்ளது. 


திருக்கோவில்‌ கருவறை, அர்த்தமண்டபம்‌, மகா 
மண்டபம்‌, முகமண்டபம்‌, நந்திமண்டபம்‌, பரிவார 
சன்னதிகள்‌, திருசுற்று மாளிகை என்ற அமைப்புடன்‌ 
விளங்குகிறது. 

இக்கோயில்‌ முற்கால சோழர்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்டு பிற்காலத்தில்‌ பல மாற்றங்களைப்‌ 


பெற்றதை அறிய முடிறெது/ இக்கோவிலில்‌ முதலாம்‌ 
ராஜாதிராஜன்‌ மற்றும்‌ மூன்றாம்‌ குலோத்துங்க 
சோழன்‌ காலக்‌ கல்வெட்டுகள்‌ காணப்படுகின்றன. 
இவ்வூர்‌ வீதிவிடங்க சதுர்வேதி மங்கலம்‌ எனவும்‌, 
இறைவன்‌ வீமேசுரதேவர்‌ எனவும்‌ கல்வெட்டுகளில்‌ 
குறிப்பிடுவதை அறியமுடிகிறது. 


இக்கோயிலின்‌ மகாமண்டபத்தின்‌ ஜகதி பகுதியில்‌ ஒரு 
கல்லில்‌, "கல்‌ அழிவு" என்று பொறிக்கபட்டடுள்ளது. 


தொன்மையான 


இக்கோவிலைப்‌ புதுப்பிக்கும்‌ 
பொழுது வெய்யில்‌ “மழையால்‌ அழிந்துவிட்ட 
கற்களை அகற்றிவிட்டு, புதிய 

(வைத்து) திருப்பணி செய்துள்ளனர்‌. 


கற்களை செருகி 


இவ்வாறு கற்களில்‌ மாற்றங்கள்‌ செய்ததைத்‌ தெரிவிக்க 
"கல்லு அழிவு" 


வைத்துள்ளனர்‌. 


என்று புதிய கல்லில்‌ பொறித்து 
திருப்பணியின்‌ போது 
கற்கள்‌ மாறிவிடாமல்‌ இருக்க கற்களுக்கு 6,7,8,9,10 


மேலும்‌ 


என்று தமிழில்‌ எண்கள்‌ இட்டு ஒவ்வொரு எண்ணின்‌ 
அருகிலும்‌ கல்லின்‌ வடிவத்தையும்‌ சதுர சதுரமாகப்‌ 
பொறித்து வைத்துள்ளனர்‌. கோயில்‌ 
கட்டுமானத்தைப்‌ போற்றி பாதுகாப்பதில்‌ இருந்த 
ஈடுபாட்டினை இக்கல்வெட்டால்‌ அறிகிறோம்‌. 


பண்டைய 


மேலும்‌ இக்கோயிலில்‌ ஒரு சிறப்பு, இக்கோயிலில்‌ 
முன்மண்டபத்‌ தூண்‌ ஒன்றில்‌ "மேல்புறம்‌" மற்றும்‌ 
"தெக்குதூண்‌' பொறித்து வைத்துள்ளதைக்‌ 
காணமுடிகிறது. சிற்பிகள்‌ தூண்களை வடிவமைத்த 
பிறகு மண்டபத்தில்‌ எந்தப்‌ பகுதியில்‌ அவற்றை நிறுத்தி 
வைக்க வேண்டும்‌ என்பதற்காக , இவ்வாறு பொறித்து 


எனப்‌ 


வைத்திருக்க வேண்டும்‌. 
காணும்‌ பொழுது 


கொள்ளலாம்‌. 


எழுத்தின்‌ வடிவமைப்பை 


பதினெட்டாம்‌ நூற்றாண்டாக 


பண்டைய கோயில்‌ கட்டுமானங்கள்‌ பாதுகாப்பதற்கும்‌, 
சந்ததியினர்‌ அறிந்து கொள்ளும்‌ 
கல்வெட்டாகப்‌ பொறித்து வைத்த 
சிறப்பானக்‌ கோயிலாக மேலப்பாதி ஐரஹரேசுவரர்‌ 


பின்னர்‌ வரும்‌ 
வண்ணம்‌, 


கோயில்‌ திகழ்கிறது. 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌டஜஐர்‌ 


சங்ககால 


தமிழர்‌ 
அறுசுவை 


விருந்துகள்‌ 
- மீனாட்சி தேவராஜ்‌ 


மலை(பர்வத மலை) நாட்டை ஆண்ட 
கூத்தன்‌ 
ஒருவனுக்கு, வழியில்‌ நேரக்கூடும்‌ சில அனுபவங்களை 
அவனுக்கு எடுத்துரைப்பதே மலைபடுகடாம்‌ . 


அப்படிச்‌ சொல்லும்போது, கூத்தனுக்கும்‌ அவன்‌ உடன்‌ 


நவிர 


நன்னனைப்‌ பார்க்கப்போகும்‌ 


செல்பவர்களுக்கும்‌ கிடைக்கக்கூடும்‌ சில உணவுகளை 
இந்த நூல்‌ விவரிக்கிறது... 


திருமண வீடு போல பெரிய 


மலைச்‌ சாரலில்‌ உள்ள கானவர்களின்‌ வீடுகளில்‌ 


மணம்‌ கமழும்‌ 
தங்கினால்‌, அவர்கள்‌ வைத்திருக்கும்‌ தேன்‌, கழங்கு, நல்ல 
பன்றியின்‌ மாமிசம்‌,கூடை நிறைய மற்ற மாமிசம்‌ 
ஆகியவற்றை மிகுதியாகத்‌ தருவார்கள்‌. 


மண இல்‌ கமழும்‌ மாமலைச்‌ சாரல்‌ 

தேனினர்‌ கிழங்கினர்‌ ஊன்‌ ஆர்‌ வட்டியர்‌ 
சிறுகட்‌ பன்றிப்‌ பழுதுூஸளி போக்கி 

பொருது தொலை யானைக்‌ கோ௫ சீர்‌ ஆக 
தூவொடு மலிந்த காய கானவர்‌ 

செழும்பல்‌ யாணர்ச்‌ சிறுகுடிப்‌ படினே 

இரும்‌ யர்‌ ஒக்கலலா௫ பதம்‌ மிகப்‌ பெறுகுவிர்‌ 
மலை அருகே இருக்கும்‌ ஊர்களுக்கு 
செல்லும்போது, நன்னனின்‌ கூத்தர்கள்‌ என்று சொன்னால்‌ 
போதும்‌, தங்கள்‌ வீடு போல வாசலில்‌ நிற்காமல்‌ 
நேராக அவர்கள்‌ வீட்டிற்கு உள்ளே செல்லலாம்‌. 
நீண்ட தூரத்தில்‌ இருந்து வந்தவர்களின்‌ வருத்தம்‌ 
நீங்க இனிதாகப்‌ பேசு,பருத்த தசைத்‌ துண்டுகளில்‌ 
நெய்யைப்‌ பொழிந்து வேகவைத்து, நிறத்தோடு 
தோன்றும்‌ தினைச்‌ சோற்றோடு விருந்தளிப்பார்கள்‌. 


சிலம்பு அடைந்திருந்த பாக்கம்‌ எய்தி 
நரோனாச்‌ செருவின்‌ வலம்யப௫ நோன்தாள்‌ 


மான விறல்‌ வேள்‌ வயிரியம்‌ எனினே 


நவம்பர்‌ 2018 


நும்‌ இல்‌ போல நில்லாது புக்கு 

கிழவிர்‌ போலக்‌ கேளாது கெழீஇ 

சேட்‌ புலம்பு அகல இனிய கூறி 

பரூ௨க்குறை பொழிந்த நெய்க்கண்‌ 6வேவையொ௫ 
குரூ௨க்கண்‌ இறடிப்‌ பொம்மல்‌ பெறுகுவிர்‌ 
நன்னனின்‌ மலை நாட்டிற்கு செல்பவர்கள்‌, மலை 
ஊற்றி முற்ற 
வைக்கப்பட்ட இனிய கள்ளை வடிகட்டி எடுத்த 


தரும்‌ பண்டங்களோடு, மூங்கிலில்‌ 


"தேறல்‌ என்னும்‌ தெளிவைக்‌ குறைவின்றிப்‌ பருகலாம்‌. 
பின்‌ நறவு என்னும்‌ நெல்லால்‌ செய்த கள்ளையும்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ அருந்தலாம்‌. 


அதிகாலையில்‌ முன்‌ இரவில்‌ மகிழ்ச்சி அடைந்த 


தீர, சிதைந்த 
விதைகள்‌,கடமானின்‌ பருத்த கறி, முள்ளம்பன்றியின்‌ 


மயக்கம்‌ பழங்களின்‌ வெள்ளை 


உடைய பிளக்கப்பட் 


பசுமையான கொழுப்பை 
கறி, பெண்‌ நாய்‌ வேகமாக ஓடி கடித்த விலங்கின்‌ 
கறி, வெண்மையான பக்கங்கள்‌ கொண்ட பஞ்சு 
போன்ற தலையும்‌ உடைய முற்றிய பழத்தின்‌ இனிய 
புளி கலந்து சிறந்த மோர்‌, உலையில்‌ வேகவைத்த 
மூங்கிலில்‌ வளர்ந்த நெல்லின்‌ அரிசி, துழாவி ஆக்கிய 
வெண்மையான அவித்த உணவு ஆகியவற்றை தங்கள்‌ 
பிள்ளைகள்‌ போல எண்ணி பரிமாறுவார்கள்‌. 


ச்‌ ்‌ 
1 7 ச்‌... ட . 
J 1° ov ட 

p 17 எள்‌ மொறு ட 
ந 8 ~ & ச 1 "Ay - ம்‌ அட ௨ 

ட்‌ ட்‌ 4 தர, 4 | அடகு” 2 
்‌ 2 “3 4. =: கீடம்‌. 
ஓ - ட ட. ஞ்‌ டச்‌ ங்கி டை பட 
தா தவல பதத 2 

1. PFS ors கர ப வ லை 


ஹெரிட்‌டஐர்‌ 


S 
5 
< 
- 
ஈ 
ரூ 
= 
a 
ம்‌ 
0) 
ஸ்‌ 
௦ 
கட 
ம 


www.heritager.org 


ஏறித்‌ தரூஉம்‌ இலங்குமலைத்‌ தாரமொ௫ 
ஒவேய்ப்‌ பெயல்‌ விளையுள்‌ தேக்கா: தேறல்‌ 
குறைவு இன்று பருகி நறவு மகிழ்ந்து வைகறை 
பழஞ்‌ செருக்கு உற்ற நும்‌ அனந்தல்‌ தீர 
அருவி குந்த பழம்‌ சிகை வெண்‌ காழ்‌ 
வருவிசை தவிர்த்த கடமான்‌ கொழுங்குறை 
முளவமாத்‌ தொலைச்சிய யைந்றிணம்‌ பிளவை 
பிணவு நாய்‌ மு௫க்கியா தடியொ௫ விரைஇ 
வெண்புடைக்‌ கொண்ட துய்த்கலைய்‌ பழனின்‌ 


பாலும்‌ தங்களுக்காக சமைத்த மிதவை என்னும்‌ 
வெந்த சோறையும்‌ அளித்து உபசரிப்பார்கள்‌. 


எல்லினிர்‌ புகினே 
பாலும்‌ மிகுனையும்‌ பண்ணாது பெறுகுவிர்‌ 


ட்‌ 


கழை வளர்‌ நெல்லின்‌ அரி உலை ஊழ்த்து 
வழை அமல்‌ சாரல்‌ கமழத்‌ துழைஇ 
நறுமலர்‌ அணிந்த நாறு இரு முச்சிக்‌ 
குறமகள்‌ ஆக்கிய வால்‌ அவிழ்‌ வல்சி 
அகம்‌ மலி உவகை ஆர்வஸமொ௫ அளைஇ 
மகமூறை க௫ய்ப மனைதொறும்‌ பெறுகுவிர்‌ 


வழியில்‌ இருக்கும்‌ காடுகளில்‌ கோவலர்கள்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களின்‌ வளையல்‌ அணிந்த 
பெண்கள்‌ செல்பவர்களின்‌ மனம்‌ மகிழும்படி,சங்கு 
போன்ற வெண்மையான இனிய பசும்‌ பாலைத்‌ 
தாராளமாகத்‌ தருவார்கள்‌.அது ஊரை விட்டு நீண்ட 
தூரம்‌ செல்பவர்களுக்கு, வருத்தத்தை நீக்கி புத்துணர்வு 
தரும்‌. 


வறு புலம்‌ படர்ந்த ஏறுடை இனத்த 

வளை ஆன்‌ தீம்பால்‌ மிளை சூழ்‌ கோவலர்‌ 
னவளையோர்‌ உளர்ப கருவனர்‌ சொரிதலின்‌ 
பலம்‌ பெறு நசையொ௫ பகிவரயின்‌ தீர்ந்த நும்‌ 
புலம்பு சேண்‌ அகல புதூவிர்‌ ஆகுவிர்‌ 


அதுமட்டும்‌ அல்ல, அங்கு இரவு நேரத்தில்‌ சென்றால்‌, 


நவம்பர்‌ 2018 ஹெரிட்டே௰ர்‌ 


வழியில்‌ கூப்பிடும்‌ தொலைவில்‌ வேடுவர்கள்‌ அதில்‌ குளுமையான நுண்மையமான நெய்யையும்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களிடம்‌ நன்னிடம்‌ போகின்றோம்‌ ஊற்றியிருப்பார்கள்‌. இளைப்பாறத்‌ தங்கும்‌ இடங்களில்‌ 
என்று கூறினால்‌, உடனே கறிகளையும்‌, கிழங்குகளையும்‌ இதனை எல்லா நாட்களிலும்‌ பெறலாம்‌. 


வற்புறுத்தித்‌ தருவார்கள்‌. 


மேலும்‌, நுண்மையாக இடிக்கப்பட்ட தினை 
கூய்பி௫ கடக்கும்‌ கூற்ரல்‌ அம்பின்‌ மாவில்‌, வெல்லத்தைப்‌ போட்டுத்‌ தருவார்கள்‌.அதை 
கொ௫விற்‌ கூளியர்‌ கூவை காணின்‌ உண்ட பின்பூ,வேறு எந்த உணவையும்‌ சுவைக்க 
படியோர்க்‌ தேய்த்த பணிவு இல்‌ ஆண்மை முடியாது, அத்தகைய சுவைமிக்கதாக அது இருக்கும்‌. 
கோடியோள்‌ கணவற்‌ படர்ந்திகும்‌ எனினே 
தடியும்‌ கிழங்கும்‌ கண்டினர்‌ தரீ௫ நுண்‌ நேர்‌ அரிசி 
ஓம்புரர்‌ அல்லது உடற்றுநர்‌ இல்லை வெண்‌ எறிந்து இயற்றிய மாக்‌ கண்‌ அமலை 


தண்ணென்‌ நுண்‌ இழுது உள்ளீ௫ ஆக 
அசையினிர்‌ சேய்பின்‌ அல்கலும்‌ பெறுகுவிர்‌ 
விசையம்‌ கொழித்த ரழி அன்ன 
உண்ணுருர்க்‌ த௫த்த நுண்‌ இடி நுவணை 


நன்னனைப்‌ பார்க்க செல்லும்‌ வழியில்‌ இருக்கும்‌ 
மலைகளிலும்‌, காடுகளிலும்‌ நல்ல விருந்து 
1] கடைக்கும்போது வயல்கள்‌ இருக்கும்‌ இடங்களில்‌ 
நல்ல உணவு கிடைக்காமலா இருக்கும்‌! 


கண்பு மலி பழனம்‌ கமழத்‌ துழைஇ 
வலையோர்‌ தந்த இருஞ்சுவல்‌ வாளை 
நிலையோர்‌ இட்ட ரெ௫நாண்‌ தூண்டில்‌ 
டிக்கை அன்ன செங்கண்‌ வராஅல்‌ 

தூடிக்கண்‌ அன்ன குறையொடு விரைஇ 
பாகன்றைக்‌ கண்ணிர்‌ பழையர்‌ மகளிர்‌ 

ஒஞண்௫ ஆடு செறுவில்‌ குராய்க்கண்‌ வைத்த 
விலங்கல்‌ அன்ன போர்‌ முதல்‌ தொலைஇ 
வளம்‌ செய்‌ வினைஞர்‌ வல்சி நல்க 

துளங்கு குசும்பு வாக்கிய பசும்‌ பொதுத்‌ தேறல்‌ 
இளங்கதிர்‌ ஞாயிற்றுக்‌ களங்கள்‌ தொறும்‌ பெறுகுவிர்‌ 


குடிசை வீகெளில்‌ மூங்கில்‌ அரிசியால்‌ ஆன 


சோற்றை உற்றி, நெல்லரிசியையும்‌ கலந்து, 
அவரையைப்‌ புளி கரைசலில்‌ போட்டு புளி கூழ்‌ 
சமைத்து வைத்திருப்பார்கள்‌.நடு இரவில்‌ அங்கு 
செல்ல நேர்ந்தால்‌ கூட, பசி தீர அதை அனைத்து 
வீடுகளிலும்‌ பெறலாம்‌. 


அரிசி மிதவை சொறிந்த 

௬ல்‌ விளை நெல்லின்‌ அவரை அம்புளிங்கூழ்‌ 
அற்கு இடை உழந்த நும்‌ வருத்தம்‌ வீட 
அகலுள்‌ ஆங்கண்‌ கழி மிடைந்து இயற்றிய 
புல்வேய்‌ குரம்யைக்‌ குடிதோறும்‌ பெறுகுவிர்‌ 


வயல்‌ நிலங்களில்‌ கள்‌ விற்கும்‌ பெண்கள்‌ இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ வாளை மீன்‌, வரால்‌ மீன்‌ துண்டகளையும்‌ 
அரிசி சோறையும்‌ பரிமாறுவார்கள்‌. பசுமையான 


க்களில்‌: அரு. விரியன்‌ அண்மையான நெல்‌ முலையின்‌ தெளிவில்‌ இருந்து தயாரிக்கப்பட்ட 
அரிசியில்‌, வெட்டிய வெள்ளை ஆட்டின்‌ கறியைப்‌ ய்ய்பப்ப ல அதவ இனக்‌ சதிர்கள்‌ க்கு த 
நேரங்களில்‌ வயல்கள்‌ எங்கும்‌ பெறலாம்‌. 


போட்டு கறிசோறு சமைத்து வைத்திருப்பார்கள்‌. 


_ மேலும்‌ உழவர்கள்‌ முள்ளை நீக்கி 


ஆக்யெ வெள்ளை மீன்‌ துண்டுகள்‌ 
உடைய வெண்மையான சோற்றையும்‌ 
தந்து உபசரிப்பார்கள்‌. 


முள்‌ அரித்து இயற்றிய வெள்‌ 
அரி வெண்‌ சோறு 


வழியில்‌ கிடைக்கும்‌ இந்த உணவுகளை 


bio usbejusy mM 


உண்டு வெற்றிகரமாகக்‌ கூத்தன்‌ 
நன்னனை சந்திக்கலாம்‌. சென்றவுடன்‌ 


நவம்பர்‌ 2018 ஹெரிட்‌டஐர்‌ 


www.heritager.org 


தி மு௫வல்‌ தந்த பைந்நிணத்‌ தழியொ௫ 
ல்‌ ௫௫ பவெண்ணெல்லின்‌ அரிசி முட்டாதூ 


x Ye மேலும்‌ நன்னனின்‌ அரண்மனை வாசலில்‌ 

18013 இருந்த நல்ல மூங்கில்‌ குழாயில்‌ முற்றிய 

ப தேனால்‌ செய்த கள்ளின்‌ தெளிவு மற்றும்‌ 

மூங்கிலில்‌ ஊற்றி வைக்கப்பட்ட காட்டு 

\ எருமையின்‌ பாலில்‌ இருந்து தயாரித்த இனிய 

தயிர்‌ பற்றிய குறிப்பும்‌ மலைபடுகடாமில்‌ 
உண்டு. 


திருந்து அமை விளைந்த கேக்கள்‌ கேறல்‌ 
கான்‌ நிலை எருமைக்‌ கழையொய்‌ தீம்‌ தயிர்‌ 


இப்படி மலைபடுகடாம்‌ பாடிய 
இரணியமுட்டத்துப்‌ பெருங்குன்றூர்ப்‌ 
பெருங்கெளசிகனார்‌ தந்த தகவல்கள்‌ 
, சங்ககாலத்தில்‌ நவிர மலை பகுதியில்‌ 
வாழ்ந்த மக்கள்‌ உண்ட உணவு வகைகளை 


விவறிக்கும்‌ சான்றாக விளங்குகிறது. 


ட டட ட்‌ :இ :இ 
மற்ற பரிசுகளோடு நன்னன்‌, கொழுப்பு சேர்ந்த இளம்‌ . தக வ்‌ க்‌ இன்‌ டவ 

- . se - வெள்ளை மீன்‌ துண்டுகள்‌ உடைய வெண்மையான 
தசையோடு, நீண்ட வெள்ளை நெல்லின்‌ அரிசியைத்‌ 


ச்ம்‌ சா சோற்றையும்‌ தந்து உபசரிப்பார்கள்‌. 


நவம்பர்‌ 2018 ஹெரிட்டே௰ர்‌ 


- சுகுமார்பூமாலை 


ம்‌ 


எனக்குநான்‌ 


நினைவு தெரிந்ததிலிருந்து 
இக்கோவிலானது மொட்டையாண்டி கரடு என்றே 


அறிந்திருக்கிறேன்‌. 


இங்கு உள்ள ஒருக்‌ குன்றில்‌  "குன்றிருக்கும்‌ 
இடமெல்லாம்‌ குமரன்‌ இருப்பான்‌" என்றக்‌ 
கருத்துக்கேற்ப மொட்டையாண்டியாக வள்ளி 


தெய்வானையுடன்‌ முருகன்‌ நின்று காட்சியளிக்கின்றார்‌ 
என்று அங்குள்ள மக்கள்‌ கூருங்கின்றனர்‌. 


கரூர்‌ மாவட்டம்‌ அரவக்குறிச்சி வட்டம்‌ புங்கம்பாடி 


ஊராட்சிக்கு உட்பட்ட கணக்குவேலன்பட்டி கிராம 


மக்கள்‌ மற்றும்‌ சுற்றுவட்டார அனைத்து மக்களும்‌ 
திருட வந்த கள்வர்களை சபித்து கல்லாக மாற்றியத்‌ 
மாதத்தில்‌ 
ஆயிரக்கணக்கான பக்தர்கள்‌ காவடி எடுத்து வெகு 


தெய்வமாக வருடம்தோறும்‌ பங்குனி 


விமர்ச்சியாக திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர்‌. 


சமீபத்தில்‌ புங்கம்பாடி அருள்மிகு மீனாட்சி அம்மன்‌ 
பற்றி ஆய்வு செய்ய 


சொக்கநாதர்‌ ஆலயத்தை 
எண்ணம்‌ தோன்றியது. 

இந்த ஆய்வு தொடர்பாக புங்கம்பாடி அரண்மனையார்‌ 
இரு. முத்து ராமைய்யா அவர்களுடன்‌ இணைந்து 


ி முருகனாக வழுபடும்‌ 


சமண சமயத்‌ த 


~~ 


ப ல ட: 522௮ 25 Sms 
4 > Ma, A 2 சஜனிதை ஆ 
தரு. ராமச்சந்திரன்‌ அய்யாவை அழைத்துவந்து 


மொட்டையாண்டி கரடில்‌ ஆய்வு நடத்தினோம்‌. 


பாறையில்‌ சற்றேறத்தாழ ஏழு அடி உயரத்துக்கு 
மூன்று சமணச்சிலைகள்‌ புடைப்புச்‌ சிற்பங்களாகச்‌ 
செதுக்கப்பட்டுள்ள முருகன்‌ வள்ளி தெய்வானையாக 
அக்கோவில்‌ 


நாங்கள்‌ நம்பிக்கொண்டிருந்தோம்‌. 


முருகன்‌ கோவில்‌ அல்ல என்றும்‌, 1000 ஆண்டுகள்‌ 


பழமையான சமணச்சிற்பம்‌ என்றும்‌, முருகனாக 
இருக்கும்‌ சிற்பம்‌ 24 தீர்த்தங்கரரில்‌ ஒருவராக 
இருக்கக்கூடும்‌ என்றும்‌ அருகில்‌ பணிப்பெண்கள்‌ 


என்றும்‌ கண்டறிந்து கூறினார்‌. 
ட நலக்‌ சூ. 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌டஐர்‌ 


bio usbejusy mM 


www.heritager.org 


, தஞ்‌ 4 2 2x ரி =f ௫ ம்க்‌ அ 
அச்சிலை முதல்‌ தீர்த்தங்கரர்‌ ஆதிநாதராக இருக்கலாம்‌ 
என்றும்‌ அருகில்‌ உள்ளவர்கள்‌ அவரது மகள்கள்‌ 
சுந்தரி, பிராமியாக இருக்கலாம்‌ என்றும்‌ கூறினார்‌ 


முகம்‌ சிதைந்துள்ளது. 


மேற்குறித்த சமணச்‌ சிற்பத்தொகுதியைக்‌ கடந்து சிறு 
குன்றுப்பாதையில்‌ சற்றே மேலே ஏறிச்‌ சென்றால்‌ 
சமதளமாகக்‌ காணப்படும்‌ பெரிய பாறைப்பரப்பு, 
ஓரிடத்தில்‌ பசிய இலைகள்‌ படர்ந்து நிற்கும்‌ சுனை 
நீர்ப்பள்ளம்‌, மற்றோரிடத்திலும்‌ சிறிய சுனை ஒன்று, 
பாறைப்பரப்பைக்‌ கடந்து சற்று மேலே சென்றால்‌, 
பெறிய குகைத்‌ 
தளத்தில்‌ சமணத்துறவிகள்‌ தங்கியிருக்கும்‌ படுக்கையும்‌ 


குன்றுப்பாறையின்‌ கீழ்‌ சிறிய 
காணப்படுகிறது. 


குகைத்‌ தளத்துள்‌ நீர்‌ புகுந்துவிடாமல்‌ பாறையின்மீது 
மழைநீர்‌ வடிந்து வெளியேறக்‌ கல்லில்‌ விளிம்பு 
அமைப்பு மிகச்‌ 
சிறிது. மற்ற இடங்களில்‌ இருப்பதுபோல்‌, பாறையே 
கூரையாக மடிந்து காணப்படும்‌ சூழல்‌ இங்கு இல்லை. 
இது போன்ற இடங்களில்‌, கூரை போன்ற செயற்கை 
அமைப்பு அதற்கேற்றவாறு, 
பாறையில்‌ அமைப்பது வழக்கம்‌. 


வெட்டியிருக்கிறார்கள்‌. குகை 


உருவாக்கப்படும்‌. 


குழிகளை 
பாறையில்‌ அத்தகைய குழிகள்‌ காணப்படுகின்றன. 


பாறைச்‌ சமதளத்தில்‌ கல்வெட்டு நிறைய எழுத்துகள்‌ 


உம்‌ ப ள்‌ இராமச்சந்திரன்‌ - 
க ல அ ட்ட்பம “௩ 
இருந்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌, ஆறு எழுத்துகள்‌ 
கொண்ட ஒரு வரியும்‌ அதன்கீழ்‌ ஒன்றன்கழ்‌ ஒன்றாக 
இரண்டு எழுத்துகளுமே தற்போது காணப்படுகின்றன. 
பிறகு கோவை கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்‌ துரை 
சுந்தரம்‌ அவர்கள்‌ ஒரு முறை வந்து ஆய்வு செய்தார்‌. 


ஆய்வின்‌ முடிவில்‌ இச்சிற்பமானது 24 தீர்த்தங்கரரில்‌ 
முதன்மையானவரான ஆதிநாதர்‌ என்கின்ற ரிஷபநாதரின்‌ 
மகனான பாகுபலியாக இருக்கலாம்‌ என்று கூறினார்‌. 
ஆனால்‌ இந்த ஆய்வு விவாதத்திற்குட்பட்டு இச்சிற்பம்‌ 
பாகுபலியல்ல என்றும்‌ 24 தீர்த்தங்கரரில்‌ ஒருவராக 
இருக்க வேண்டும்‌ ஏனெனில்‌ இச்சிற்பத்திற்கு மேல்‌ 
முக்குடை உள்ளது. பாகுபலிக்கு முக்குடை இருக்காது. 


இதுவரை யாரும்‌ இவ்வரலாற்று சிறப்பிடத்தை ஆய்வு 
செய்யப்படவில்லை. ஏனெனில்‌ கொங்குநாட்டில்‌ 
சமணத்தடயங்களை ஆய்வு 


கொங்குநாடும்‌ சமணமும்‌ என்ற நூலை எழுதிய புலவர்‌ 


உள்ள செய்து 


ராசு அவர்களிடம்‌ கேட்டபோது இவ்விடத்தை ஆய்வு 
செய்யவில்லை என்று கூறினார்‌. 


எனவே அரவக்குறிச்சி வட்டாரத்தில்‌ சமண தடயம்‌ 
பற்றித்‌ தெரிந்த்தது இதுவே முதல்முறை. 


நவம்பர்‌ 2018 


- வேலுச்சாமி 


சங்க காலத்திற்க்கும்‌ முற்பட்ட நாட்டார்‌ கிராம 
தெய்வ வழி பாடு சங்க காலத்திலும்‌ அதற்குப்‌ பின்பும்‌ 
தொடர்ந்தது. கிராமங்களில்‌ இன்றும்‌ வழிபாட்டில்‌ 
இருக்கும்‌ 
வைதீக காலத்தில்‌ சப்தமாதர்‌ வழிபாடு. குடும்பகளில்‌ 


கன்னிமார்‌ சாமிகளின்‌ தொடர்ச்சியே 
இறந்த கன்னிப்பெண்கள்‌ கடவுளாக, குலதெய்வமாக, 
காவல்‌ தெய்வமாகவே வணங்கப்பட்டனர்‌. இவர்களே 
பின்னாட்களில்‌ சப்த கன்னியர்களாக மாறினர்‌ என்ற 


கருத்தும்‌ உள்ளது. 


சங்ககால மக்கள்‌ பல தெய்வத்‌ தொகுதியில்‌ நம்பிக்கை 


உடையவர்கள்‌. அத்தெய்வங்களின்‌ உருவங்களச்‌ 


சித்திரங்களாக எழுதியே வணங்கி வந்தனர்‌. அதுவே 


பின்னாட்களில்‌ உருவ வழிபாடாக மாற்றம்‌ பெற்றது. 
இத்தெய்வங்களை வணங்கிய மக்களின்‌ பண்புகளுக்கும்‌ 
இத்தெய்வங்களுக்கும்‌ தொடர்பு இருந்தது. 
பாடல்களில்‌ கடவுள்‌, தெய்வம்‌ என்ற இரு சொற்களும்‌ 


சங்கப்‌ 


ஆண்‌ பெண்‌ என்ற இனப்பாகுபாடின்றி எல்லா 
சாமிகளையும்‌ குறிப்பனவாகவே இருந்தன. 
அத்தெய்வங்களை பலியிட்டும்‌ இசைக்‌ கருவிகள்‌ 


இசைத்தும்‌ வழிபட்டனர்‌. சங்ககால ஆண்‌ தெய்வமான 
முருகனையும்‌ இவ்வாறே வழிபட்டனர்‌. 
காலத்தின்‌ இறுதியில்‌ வைதீக 
தாக்கம்‌ பண்டைய வழிபாட்டில்‌ பல நிலைகளில்‌ 


சங்க சமயத்தின்‌ 


நவம்பர்‌ 2018 


ன வன்‌ எடது 


மாற்றத்தை உண்டாக்கியது. சிலம்பு காலத்தில்‌ 
கொற்றவை சம்ஸ்கிருத வயப்பட்ட தெய்வமாகக்‌ 


காட்டப்பட்டாலும்‌ நாட்டுப்புற வழிபாட்டு வழக்கை 


இழக்கவில்லை. 


சப்த கன்னிகைகளில்‌ பிடாரி இறைவனைக்‌ கூத்தாட 
வைத்தவள்‌ தாருகனைக்‌ கொன்றவள்‌ எனும்‌ புராணப்‌ 
பண்புகள்‌ இவளுக்கு ஏற்பட்டன. 


பண்டைய நற்றிணை காலத்தில்‌ தனி தெய்வமாக 


இருந்த கொற்றவை எவ்வாறு வைதீக 
(சிலப்பதிகார காலத்தில்‌) மகிஷ மர்த்தினி ஆகி பின்பு 


காலத்தில்‌ 


அவளே துர்கையாகக்‌ கோட்ட தெய்வமாக, 
சிவனின்‌ அம்சமாக பார்வதியாக-- அனாளோ அதே 
போலத்தான்‌ சப்த கன்னியர்களும்‌ வைதீக சமயத்தின்‌ 
தாக்கத்தால்‌ சப்த மாதாக்கள்‌ ஆகின்றனர்‌. 

சப்த கன்னியர்கள்‌ 


இரண்டு 


காட்டப்பட்டவர்கள்‌ சப்த மாதாக்களாக மாற்றம்‌ 


கைகளுடன்‌ 


பெறும்போது மேல்‌ இரண்டு கைகளில்‌ அவர்களுக்கு 
ஆயுதங்கள்‌ கொடுக்கப்பட்டு கீழ்‌ இரண்டு கைகளும்‌ 
அபய வரத ஹஸ்தங்களுடன்‌ சுகாசனத்தில்‌ அமர்ந்த 
நிலையில்‌ காட்டப்‌ பெறுகின்றனர்‌. சப்த மாதாக்களின்‌ 
வழிபாடு குஷானர்‌ காலத்தில்‌ வட மாநிலத்தில்‌ 
அறிமுகப்படுத்த்ப்பட்டாலும்‌, தமிழகத்தில்‌ பல்லவர்‌ 


ஹெரிட்டடசர்‌. 


610:196231/9பு mM 


www.heritager.org 


காலத்தில்‌ தான்‌ கோவில்களில்‌ அமர்த்தப்பட்டனர்‌ 
என்கின்றனர்‌ வரலாற்று அறிஞர்கள்‌. 

இவர்களைத்‌ தொடர்ந்தே சோழர்கள்‌ மற்றும்‌ 
பாண்டியர்கள்‌ இதையே வழக்காக்கிக்‌ கொண்டனர்‌. 
சப்த மாதாக்களாக மாறும்போது அவர்கள்‌ பிராமி, 
மஹேஸ்வரி, கெமாரி, வைஷ்னவி, இந்திராணி மற்றும்‌ 
சாமுண்டியென அழைக்கப்பட்டனர்‌. இவர்கள்‌ ஆண்‌ 
தெய்வங்களுக்கு நிகரான பெண்‌ தெய்வங்களாகவே 
கருதப்பட்டனர்‌. இவர்கள்‌ எழுவரும்‌ ஆதியில்‌ ஒரே 
பலகைக்‌ கற்களில்‌ வடிக்கப்பெற்று பின்பு தனி தனி 
தெய்வ சிலைகளாக அமைக்கப்பட்டனர்‌. 
மாதர்களின்‌ இரு புறமும்‌ வீரபத்திரரும்‌, விநாயகரும்‌ 


காவல்‌ தெய்வங்களாகக்‌ காட்டப்பட்ட மரபு 


சப்த 


கடைபிடிக்கப்பட்டது. 


ஆகமங்களில்‌ 


இருபுறமும்‌ 
விநாயகர்‌ அமைப்பு சிவன்‌, 


இந்தச்‌ சப்தமாதர்‌ தொகுதியின்‌ 
காட்டப்படும்‌ வீரபத்திரர்‌ மற்றும்‌ 
அம்பிகை, அய்யனாந்‌ 
மற்றும்‌ கிராம தேவதை கோவில்களில்‌, அந்த அந்த 
ஆகமத்திற்க்கு தகுந்தாற்போல மாற்றம்‌ அடை கின்றது. 
உதாரணமாக வீரபத்திரர்‌ கருப்பண்ண சுவாமியாகவோ 
அல்லது பூர்ண புஸ்கலையுடன்‌ அய்யனாராகவோ 
மாற்றம்‌ பெறுகின்றனர்‌. 

பின்னாட்களில்‌ எழுவர்‌ எட்டு மாதர்களாகவும்‌/ 
அஷ்ட சக்திகளாகவும்‌ பின்பு அவர்களே ஒன்பது 
நவ சில இடங்களில்‌ 
வழிபடப்படுகின்றனர்‌. இதில்‌ உடலில்‌ மாற்றத்தை 


மாதர்களாக, சக்தியாகச்‌ 
ஏற்படுத்தி விநாயகர்‌ விக்னேஸ்வரி / விநாயகியாகவும்‌ 
வீரபத்திரர்‌ வீரபத்திரை ஆகவும்‌ ஆக்கப்படுகின்றனர்‌. 
சன்னதிகள்‌, பிரதான கோவில்களின்‌ 


மூலையிலேயே 


சப்தமாதர்‌ 
ஈசான அமைக்கப்பட்டது. 
ஈசான மூலை என்பது சிவன்‌ சுடலைப்‌ பொடி 
பூசி கூத்தாடும்‌ 
கன்னியர்‌ கோவில்களும்‌ ஊருக்கு ஒதுக்குப்புறமான 


ஈமக்காடுகளைக்‌ குறிக்கும்‌. சப்த 


இடங்களிலேயே அமக்கப்படுவது மரபு. 


நவம்பர்‌ 2018 


ஞீ ஈங்கு கன்னிகை ்‌ 


சப்தமாதர்களும்‌ அமைக்கப்படும்‌ கருவறை செவ்வக 


வடிவமாகவே இருந்தது, ஏன்‌ இன்றும்‌ இருக்கின்றது 
இக்கருவறை மீது அமைக்கப்டெறும்‌ விமானமும்‌ மற்ற 


தெய்வங்களுக்கு அமைக்கப்பெறும்‌ விமானத்திலிருந்து 
மாறுபட்டு 
ஏழுகலசங்களுடன்‌ அமையப்‌ 
ஒருவராக 
அம்மனாகவோ. மாற்றம்‌ 


ராஜகோபுரத்தைப்போன்றே 
எழுவர்‌ 
செல்லி 


விமானம்‌ 


பெற்றன. 
அன்றி 

அடைந்தாலும்‌ 

மட்டும்‌ எந்த வித மாற்றத்தையும்‌ காணவில்லை. 


மாரியம்மனாகவோ 


சோழர்கள்‌ காலம்வரை சப்தமாதர்‌ தனிக்கோவில்‌ 
கொண்டு வழக்கு 
அருகிவிட்டது. சென்னை தண்டீஸ்வரத்தில்‌ சோழர்‌ 


வழிபடப்பட்ட 


பின்பு 
காலத்தில்‌ உருவாக்கப்பட்ட சப்தமாதர்‌ கோவில்‌ 
தற்போது பிடாரி ஸ்ரீ செல்லி அம்மன்‌ கோவில்‌ 
என்றே அழைக்கப்படுகின்றது. 


தஞ்சை பெரிய கோவில்‌ எனப்படும்‌ ராஜராஜேசுரத்தில்‌ 
ராஜராஜன்‌ 
சப்தமாதர்‌ தொகுதியின்‌ 
எச்சமே என்கின்றனர்‌ வரலாற்று அறிஞர்கள்‌. 


இருக்கும்‌ வாராகி அம்மன்‌ சன்னதி, 


காலத்தில்‌ கட்டப்பட்‌! 


12 ஆம்‌ தனிக்கோவிலாகக்‌ 


நூற்றாண்டுவரை 
கொன்டு இருந்த சப்த மாதர்கள்‌ தனித்தன்மையை 
இழந்த காரணம்‌ அறியக்‌ கூடவில்லை. ஆனாலும்‌ 
முகமதியர்கள்‌, 
பிரித்தானியர்கள்‌ ஆட்சி மாற்றங்களால்‌ சப்தமாதர்கள்‌ 
தனிதுவத்தை இழந்து இருக்கலாம்‌., 


பிற்கால சோழர்கள்‌, பாண்டியர்கள்‌, 


+ 


ஹெரிட்‌டஐர்‌ 


இயல்பான தற்சார்பான 


தமிழரின்‌ 
வாழ்வியலில்‌ ஒரு குறு விவசாயி தனது வாழ்வியல்‌ 


தேவைகளுடன்‌ வடிவமைத்து வாழ்ந்த சிறிய வீடு 
பழையூர்‌, தெம்மாவூர்‌ பஞ்சயத்து, 
கோவில்‌ ஒன்றியம்‌, புதுக்கோட்டை 


குன்றாண்டார்‌ 


மாவட்டம்‌. 


இதில்‌ நாம்‌ அறிந்து கொள்வது இந்த வீடு கட்ட 
பயன்படுத்திய பொருட்கள்யாவும்‌ அந்தப்‌ பகுதியில்‌ 
கிடைப்பவை. செம்பாரங்கல்‌, நாட்டு செங்களை, 
மண்‌ காரைக்‌ கொண்டு பூசி உள்ளனர்‌, இத்துடன்‌ 
கல்‌ தூண்கள்‌, பனை மரஉத்திரம்‌ (004271 beam) 


பயன்படுத்தபட்டுள்ளது. 


இதில்‌ வீட்டின்‌ தேவைக்கான தானியங்களை இவ்விரு 
' சால்களில்‌ வைத்து உணவுத்தேவையை பூர்த்தி செய்து 
உள்ளனர்‌. இந்தச்‌ சால்களின்‌ இட்ட தானியங்கள்‌ பல 
ஆண்டுகளுக்கு வைத்துப்‌ பயன்படுத்தலாம்‌. மேலும்‌ 
தருமபுரி பகுதியில்‌ இதை இருவசால்‌ என்கின்றனர்‌. 
அகத்‌ தமிழர்கள்‌ இவ்வாறு தற்சார்பான வாழ்வியலுக்கு 
வாழும்‌ வீட்டைத்‌ தற்சார்பாக மாற்றி வாழ்ந்து 
உள்ளனர்‌ என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்‌. இது 
ஒரு மிகச்‌ சிறந்த அமைப்பு பொறியியல்‌ நுட்பத்துடன்‌ 
மேலும்‌ சிறந்த வடிவமைப்புடன்‌ அமைந்த வீடு. இந்தச்‌ 
சிறிய வீட்டின்‌ உட்புற இடத்தை அடைக்காமல்‌ இரு 
பெரிய சால்களை சுவற்றில்‌ வைத்து மண்‌ காரையில்‌ 


பூசி உள்ளனர்‌. இவ்வற்றை எங்கள்‌ களஆய்வின்போது 


நவம்பர்‌ 2018 


னு 
ரபுச 


> - > இ. 
ig ச? ௧ பவன்‌ 


ார்‌ கட்டுமான மையம்‌ 


த்‌: 3 


கட்டாது பி கல 


சற்றும்‌ அசைக்க முடியவில்லை. 


நாம்‌ காணும்‌ இந்தச்‌ சால்களில்‌ இரண்டிலும்‌ சுமார்‌ 
16 மூட்டை நெல்‌ சேமிக்கலாம்‌, இன்று புழக்கத்தில்‌ 
இருப்பது போன்று 75 
வைத்துக்கொண்டால்‌ 1200 கிலோ எடையை இந்தச்‌ 


கிலோ மூட்டை என்று 
சுவர்‌ தாங்கும்‌ வலிமையுள்ளதாக இருந்துள்ளது. 


இங்கே செம்பாரங்கல்‌, நாட்டு செங்கல்‌, மண்‌ காரைப்‌ 


போன்றவற்றின்‌ வலிமையையும்‌, காலத்தையும்‌ 
உணர வேண்டும்‌. இன்று துவரம்‌ பருப்பின்‌ விலை 
ரூ.200/-க்கு மேல்‌, தாரமங்கலம்‌ பள்ளிபட்டி பகுதி 
விவசாயிகளிடம்‌ கொள்முதல்‌ செய்யப்பட்ட விலை 
ரூ.30-40/- மேலும்‌ அதிகமாக விளையும்‌ பகுதிகளில்‌ 
எவ்வளவு விலைக்குக்‌ கொள்முதல்‌ செய்துயிருபார்கள்‌ 


என்று புரிந்துகொள்ள வேண்டும்‌. 


இது ஒரு உதாரணம்‌ நாம்‌ எவ்வாறு 
ஏமாற்றம்‌ அடைகிறோம்‌ என்று. நம்‌ மரபுசார்‌ 
தொழிநுட்பங்களை பயன்படுத்தி தற்சார்பான 


வீடுகளை அமைத்துக்கொண்டால்‌ இவ்விலை ஏற்றம்‌ 
மேலும்‌ மெருகு ஏற்றாத தானியங்களை நேரடியாகக்‌ 


கொள்முதல்‌ செய்து சேமித்து பயன்படுத்துவதன்‌ 
முலம்‌ நம்மை நோய்கள்‌, மருத்துவமனைகள்‌, நூகர்வு 
பழக்கத்தைத்திலிருந்து படி படியாகக்‌ குறைத்து 
கொள்ளலாம்‌. 

எங்கள்‌ களஆய்வில்‌ இன்றும்‌ மரபுரீதியாக 
இந்தச்‌ சால்‌ செய்ய ஆட்கள்‌ உள்ளனர்‌ என்று 
தெரிந்துகொண்டோம்‌, ஆக இன்று தேவைக்கு ஏற்ப 
10-15 கிலோ கொள்ளவு உள்ள சால்களை செய்து 
தற்சார்பான வீடுகள்‌ அமைத்துக்‌ கொள்வதின்முலம்‌ 


தன்னிறைவான வாழ்வை அடையலாம்‌. 


ஹெரிட்‌டஐர்‌ 


bio usbejusy mmm 


- சீனிவாசன்‌ 


x ்‌ 


புகைப்பட உதவி: ராஜசேகர்‌ “1 முனி 
்‌ - அ 


௧ 


ஒரு முறை வரலாற்றுத்தேடலில்‌ ஈடுபட ஆரம்பித்தால்‌ 
அதற்கு முடிவே கிடையாது என்றே சொல்லலாம்‌, 
புதியதாக அறியாத 
ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்‌ என்ற 
ஆவல்‌ ஏற்படும்‌ அந்த வகையில்‌ ஒரு வரலாறை தேடி 
சென்றபோது ஏற்பட்ட அனுபவங்களின்‌ தொகுப்புகள்‌ 
தான்‌ இந்தப்‌ பதிவு. 


ஒன்றரை தேட தோன்றும்‌, 


நம்‌ அனைவருக்கும்‌ ஒரு ஆசை இருக்கும்‌ ஆயிரம்‌ 


வருடம்‌ பின்னோக்கி பயணிக்க வேண்டும்‌ 
அப்பொழுது இருந்த நகரங்களையும்‌, மக்களையும்‌ 
அவர்களின்‌ வாழ்வியில்‌ முறைகளைத்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌ என்ற ஆவல்‌ எப்பொழுதும்‌ நமக்கு 
உண்டு, உண்மையிலே காலப்பயணம்‌ சாத்தியம்‌ 
தானா? ஒளியை விட வேகமாகப்‌ பயணித்துக்‌ 


காலத்தில்‌ பின்னோக்கி நம்மால்‌ செல்ல முடியுமா 
என்ன? இவற்றை உணர்ந்த காலம்‌ நமக்காகச்‌ சில 
அரிய பொக்கிஷங்களை இந்தப்‌ பூமியில்‌ விட்டுச்‌ 
சென்று உள்ளது அவற்றில்‌ ஒன்று தான்‌ ஹம்பி. 


ஹம்பி துங்கபத்திரை ஆற்றங்கரையில்‌ உள்ள ஒரு 
ஊர்‌ அகும்‌. பல வரலாறுகளையும்‌ தனுள்ளே 
கொண்டு அதன்‌ நினைவாக உள்ள ஒரு ஊர்‌ ஒரு 
காலத்தில்‌ விஜயநகரத்தின்‌ தலைநகராக விளங்கியது, 
நவரத்தினங்களும்‌, தெருவில்‌ இந்த 
நகர தெருவில்‌ கீழே விழுந்து கிடந்தது இருநூறு 
வருடங்களுக்குத்‌ தென்னகத்தின்‌ இணையில்லா 
அரசாக விளங்கியது ஆனால்‌ இன்று 


வைரங்களும்‌ 


கற்களைக்‌ 


நவம்பர்‌ 2018 


கொண்டு 
மற்றொரு பெயரும்‌ இந்த நகரத்திற்கு உண்டு 


கவி பாடி வருறெது. ஹம்பே என்று 


இந்தப்‌ பயணம்‌ தற்செயலாக நடந்த ஒன்றா இல்லை 
இல்லை நான்‌ இந்த நகரத்தைக்‌ காண வேண்டும்‌ 
என்ற வீதியின்‌ செயலா? என்று தெரியவில்லை, எந்த 
வீத திட்டமும்‌ இல்லாமல்‌ இரண்டு நாட்களுக்குத்‌ 
தேவையான துணிகளும்‌ சிறுபணமும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு மெஜெஸ்டிக்‌ பேருந்து 
நிலையம்‌ சென்றேன்‌ எங்கோ செல்ல வேண்டும்‌ என்ற 


பெங்களூர்‌ 


எண்ணம்‌ இருந்தது ஆனால்‌ எங்குச்‌ செல்ல வேண்டும்‌ 
என்று தெரியவில்லை, விண்ணைத்தாண்டி வருவாயா 
படத்தில்‌ சொல்வது "மனிதனுக்கு பிரச்னை வந்தால்‌ 
எதிரில்‌ எதவாது ஒரு வண்டி வரும்‌" என்பது ஹம்பி 
செல்லும்‌ பேருந்து என்‌ கண்‌ முன்னே வந்து நின்றது, 
ஹம்பியை பற்றிக்‌ கேள்விப்பட்டு உள்ளேன்‌ 
ஆனால்‌ இதற்கு முன்‌ சென்றதில்லை ஹம்பி என்ற 
பெயரைப்‌ பார்த்தவுடனே இங்குத்‌ தான்‌ செல்ல 
பேருந்தில்‌ 
அமர்ந்துகொண்டேன்‌ பதினான்கு மணி நேர 


வேண்டும்‌ என்று மனம்‌ சொல்லியது, 
ஏறி 
பயணத்திற்கு பின்‌ ஹம்பி ஊருக்குள்‌ நுழையும்‌ போதே 
இரண்டு வயல்வெளிகளின்‌ 
கண்களுக்கு இதமாய்‌ அமைந்தன. 


பக்கமும்‌ காட்சிகள்‌ 


பேருந்திலிருந்து கீழே இறங்கியபோது ஒரு சிறுவன்‌ 
என்னை நோக்கி ஓடி வந்து கன்னடத்தில்‌ உங்களுக்குத்‌ 
தங்குவதற்கு ரம்‌ வேண்டுமா என்று கேட்டான்‌? 


ஹெரிட்‌டஐர்‌ 


bio usbejusy mM 


www.heritager.org 


Erni. 


பததி ஆன்‌ 
நானும்‌ ஆம்‌ என்றேன்‌ அந்தச்‌ 
பேசிக்‌ கொண்டே வந்தான்‌ 
இங்கு இருக்கும்‌ 
உங்களுக்கு மகிழ்ச்சியாகத்‌ தான்‌ அமையும்‌ அதை 


வனும்‌ என்னிடம்‌ 
ஊருக்கு 
நாட்கள்‌ 


எங்கள்‌ 


வந்துள்ளீர்‌ நிச்சயம்‌ 
நீங்களே உணர்வீர்கள்‌ என்றான்‌, 


நான்‌ பேசும்‌ அரை குறை கன்னடத்தை வைத்தே 
அவன்‌ நான்‌ வெளியுர்காரன்‌ என்று கண்டுபிடித்து 
ரூமிற்கு அழைத்துச்‌ செல்வான்‌ என்று 
நினைத்தால்‌ துங்கபத்திரை நதிக்கரை அருகே இருக்கும்‌ 
ஒரு விட்டிற்கு அழைத்துச்‌ சென்றான்‌, அந்த வீட்டில்‌ 
இருக்கும்‌ மேல்‌ மாடியில்‌ நான்‌ தங்கலாம்‌ நாள்‌ 


விட்டான்‌, 


ஒன்றுக்கு 500 ருபாய்‌ வாடகை என்றான்‌ உணவும்‌ 
வீட்டிலேயே உண்ணலாம்‌ என்றேன்‌ பார்த்தவுடனே 
அந்த வீடு எனக்கு மிகவும்‌ பிடித்தது அங்கயே தங்க 
ஒப்புக்கொண்டேன்‌. 


பொதுவாக 
ஓடுகின்ற ஆற்றைக்‌ காண்பது மிகவும்‌ அறிது நினைவு, 
அந்த வகையில்‌ நானும்‌ ஒன்று துங்கபத்திரை நதியைப்‌ 
பார்த்தவுடனே அதில்‌ அனந்த குளியல்‌! உடனே 
தேவை என்று நினைத்தேன்‌, மனதார குளித்துவிட்டு, 


வேலூர்‌ மாவட்டத்தில்‌ பிறந்தவர்கள்‌ 


சிற்றுண்டியை சாப்பிட வீட்டிற்கு வந்தேன்‌, வீட்டில்‌ 
இருப்பவர்கள்‌ வயதான தம்பதிகள்‌ இருவருக்கும்‌ 
ஐம்பது வயதை கடந்தவர்கள்‌ அவர்களின்‌ மகன்‌ 


இராணுவத்தில்‌ இருக்க, தங்களின்‌ பூர்விகம்‌ ஹம்பி 


விவசாயம்‌ தான்‌ முதல்‌ தொழில்‌ இடையில்‌ 
வருமானத்திற்கு வீட்டை வாடைகைக்கு விடுவதாகவும்‌ 
என்றார்கள்‌, 

கிராமத்தில்‌ இருக்கும்‌ வெகுளி தனமான அன்பு 


அவர்களிடம்‌ இருந்தது, 
என்றாலும்‌ நீங்கள்‌ எங்கள்‌ வீட்டிற்கு வந்த விருந்தாளி 
என்‌ மகனுக்கும்‌ உன்‌ வயது தான்‌ நீயும்‌ என்‌ மகன்‌ 
போன்றவன்‌! இந்த வார்த்தைகளைக்‌ கேட்ட நான்‌ 
உலகில்‌ நல்ல மனிதர்கள்‌ உள்ளார்கள்‌ நாம்‌ தான்‌ 
அவர்களைத்‌ தேடி செல்ல வேண்டும்‌, இல்லை 
சில சமயம்‌ அவர்கள்‌ நம்மைத்‌ தேடி வருகிறார்கள்‌, 
குளித்து முடித்த எனக்குக்‌ குளிர்‌ எடுத்து விடக்‌ 
கூடாது என்பதற்கு பாலில்‌ பனைவெல்லம்‌ கலந்து 
கொடுத்த தாயின்‌ அன்பிற்கு இணை எதுவும்‌ இல்லை, 
சிற்றுண்டிக்கு பிறகு தேடலுக்குச்‌ சென்றேன்‌. 


முதலில்‌ சென்றது விருப்பாகஷா சிவன்‌ கோவில்‌, 
கோவிலில்‌ புகைப்படங்கள்‌ எடுக்க மிகுந்த தடைகள்‌ 
இருந்தன, கோவிலுக்கு வருவது இறைவனை தரிசிக்க 


தான்‌ புகைப்படம்‌ எடுக்கவில்லை எதோ என்னால்‌ 


முடிந்த புகைபடங்களை எடுத்தேன்‌, அடுத்து 
கோவிலுக்கு அருகே சாளுக்கிய மன்னர்களால்‌ கட்ட 
பட்ட சமண கோவில்கள்‌ கவனத்தை ஈர்த்தன, 


விஜய நகர காலத்திற்கு சாளுக்கிய மன்னர்களின்‌ 
ஹம்பி இருந்தள்ளது, 
கோவில்களின்‌ தரிசனம்‌ பின்பு "கடே கல்லு கணேஷா" 


கட்டுப்பாட்டில்‌ சமண 
கன்னட மொழியில்‌ ஒரே கல்லில்‌ செதுக்க பட்ட 
பிள்ளையார்‌ அமைதியாக வருபவர்களைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு இருந்தார்‌, 


அதன்‌ பிறகு சென்றது கலிங்க கிருஷ்ணர்‌ கோவில்‌, 
கலிங்க நாட்டை வென்ற கிருஷ்ண தேவராயர்‌ 
அங்கிருந்து ஒரு கிருஷ்ணர்‌ சிலையை வெற்றியின்‌ 


நினைவாகக்‌ கொணர்ந்து அதற்குக்‌ கோவிலை 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌8டஐர்‌. 


எழுப்பியுள்ளாந்‌ 


இப்பொழுது கிருஷ்ணர்‌ சிலை 
அங்கு இல்லை ஆனால்‌ இன்றும்‌ பழைய கம்பீரத்தை 
இழக்காமல்‌ உள்ளது அதன்‌ பிறகு புகழ்பெற்ற பதவ 
லிங்கத்தை காண சென்றேன்‌, லிங்கத்தை நீர்‌ சூழ்ந்து 


இருக்கும்‌, அதன்‌ அருகிலே நரசிம்மர்‌ சிலையும்‌ 
இருந்தன. 
மண்ணில்‌ புதைந்து உந்த சிவபெருமானின்‌ 


ஆலயத்தை வெளியில்‌ கொண்டு வந்துள்ளது இந்திய 
தொல்லியல்‌ துறை இந்த ஆலயத்தைத்‌ தனியாகச்‌ 
சுற்றி பார்க்கும்‌ போதே ஒரு வித திகில்‌ மனதில்‌ 
ஏற்படுகிறது அங்கிருந்து அரண்மனை இருந்த 
இடத்திற்கு சென்றேன்‌, எத்தனை மன்னர்கள்‌ வாழ்ந்த 
அரண்மனை அது இப்பொழுது வெறும்‌ கற்களும்‌ 
சில தடயங்களும்‌ அரண்மனை இருந்தற்கு சான்றாக 
உள்ளது, அரண்மனை பார்த்து முடிப்பதற்குள்‌ மழை 
பெய்ய ஆரம்பித்தது அதுவும்‌ இடைவிடாமல்‌ மதியம்‌ 
அரம்பித்த மழை மாலை ஆறு மணிக்கு மேல்‌ தன 
நின்றது. 

இரண்டாம்‌ நாள்‌ பயணம்‌ தொடங்கியது தாமரை 


அரண்மனை மற்றும்‌ யானைகள்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ 
பார்த்தேன்‌. ஹம்பியின்‌ கலை நயம்‌ மிக்க கோவில்களில்‌ 


நவம்பர்‌ 2018 


ஒன்றான இராமர்‌ கோவிலைக்‌ கண்டேன்‌ கோவில்‌ 
சுவர்களில்‌ முழுவதும்‌ இரமாயண சிற்பங்கள்‌ இருந்தன 
அதன்‌ பின்பு செல்கின்ற வழி எல்லாம்‌ அழிந்து போன 
மண்டபங்கள்‌, கோவில்கள்‌ இருந்தன, ஒரு பாறையில்‌ 
ரங்கநாதரின்‌ 
கவர்ந்தது, இறுதியாகக்‌ கிருஷ்ண தேவராயரின்‌ கனவு 
படைப்பான ஒற்றை கல்லில்‌ செதுக்கிய ரதம்‌ உலகில்‌ 


புடைப்பு சிற்பம்‌ என்னை மிகவும்‌ 


அழியாமல்‌ இருப்பது கலை மட்டும்தான்‌. கலைக்கு 
அழிவே கிடையாது என்றது. 


பல ஆயிரம்‌ அண்டுகளின்‌ வரலாறையும்‌ அதனால்‌ 
ஏற்பட வலிகளையும்‌ கொண்டு வாழந்து வருகிறது 
ஹம்பி, இன்று நான்‌ அழிந்து போன நகரம்‌ தான்‌ 
ஒரு காலத்தில்‌ நான்‌ எவ்வாறு வாழ்ந்து இருப்பேன்‌ 
என்று நீயே கற்பனை செய்துகொள்‌ என்றது. 
ஹம்பியில்‌ இருக்கும்‌ ஒவ்வொரு கற்களும்‌ நமக்கு ஒரு 
பாடமும்‌ கதை சொல்கின்றன வாழ்கையில்‌ எதுவும்‌ 
நிரந்தரம்‌ 
நிலை மாறலாம்‌, 


இல்லை எப்பொழுதும்‌ வேண்டாமலும்‌ 
உச்சத்தில்‌ இருப்பவன்‌ நாளைப்‌ 
பாதாளத்தில்‌ விழுவான்‌ இதனைப்‌ புரிந்து கொண்டு 
உன்‌ வாழ்க்கை வாழ முயற்சி செய்‌ என்றது. 


ஹெரிட்‌8டஐர்‌ 


610 :19623/9பு mM 


www.heritager.org 


- ரா. சரவணன்‌, வேலரர்‌ 


ஆற்காடுபேருந்து நிலையத்திலிருந்து 8 கி.மீ 
தூரத்திலும்‌, வேலூர்‌ நகரிலிருந்து 30 கி.மீ தூரத்திலும்‌ 
அமைந்துள்ளது பஞ்ச பாண்டவர்‌ மலை. 

ஆற்காடு மற்றும்‌ கண்ணமங்கலம்‌ இடையே 
நெடுஞ்சாலை வழியாக உள்ள ஒரு சிறிய கிராமம்‌ 
விளாப்பாக்கம்‌, இந்த மலைப்பகுதி 8 ஆம்‌ மற்றும்‌ 11 
ஆம்‌ நூற்றாண்டுகளுக்கு இடையில்‌ ஒரு செழுமையான 
சமண மையமாக இருந்துள்ளது. இது பாறைக்‌ 
குடைவரை கோவில்‌, சமண தீர்த்தங்கரர்‌ சிற்பங்கள்‌ 
மற்றும்‌ இயற்க்கை 
குகைகளும்‌ மலைமேல்‌ அமைந்துள்ளன. 


கல்வெட்டுகளுடன்‌ கூடிய 


பல்லவ பாணியில்‌ குடையப்பட்ட மிகப்பெரிய 
குகைக்கோயில்‌. இந்தக்‌ கிழக்கு முகம்‌ குகை ஒரு பெரிய 
அடிவாரத்தில்‌ 
இந்தக்‌ குகைக்‌ கோபுரங்கள்‌ வரிசையாகப்‌ பன்னிரண்டு 


மலை கோண்டியெடுக்கப்பட்டது. 


நவம்பர்‌ 2018 


தூண்களால்‌ அமைக்கப்பட்டுள்ளன. இந்தத்‌ தூண்கள்‌ 


மேல்மட்டத்தில்‌ ஓரே சதுரமாக இருக்கும்‌. தூண்கள்‌ 
மற்றும்‌ விமானங்கள்‌ மேலே வளைந்த கோள்களும்‌ 
உள்ளன. பக்க சுவர்கள்‌ சதுர வடிவ செதுக்கப்பட்ட 
தொகுதிகள்‌ கொண்டவை. 

இங்கே உள்ள கல்வெட்டுப்படி, இந்த மலையைத்‌ 
குறிப்பிடப்படுகிறது, யக்ஷி, 
நாகநதி மற்றும்‌ ஜைன தீர்த்தங்கர்‌ ஆதிநாதர்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ உள்ளன. யக்ஷியின்‌ உருவம்‌ ஒரு பெரிய 


திருப்பன்மலை எனக்‌ 


பாறையில்‌ நீர்‌ உள்ளடக்கிய குளம்‌ அருகில்‌ உள்ளது. 
குகையில்‌ சமண படுக்கைகள்‌ வெட்டப்பட்டடுள்ளன, 
யக்ஷி ஒரு மரத்தின்‌ கீழ்‌ அமர்ந்திருப்பார்‌, யக்ஷியைச்‌ 
சுற்றி நான்கு பேர்‌ உள்ளனர்‌. 


யோகநிலையில்‌ அமர்ந்திருக்கும்‌ ஒரு சமண தீர்த்தங்கரர்‌ 
சிலை பாறைமேல்‌ காணப்படுகிறார்‌. ஒரே பாறையில்‌ 


ஹெரிட்‌டஐர்‌ 


தெற்கு முகத்தில்‌ இரண்டு செதுக்கப்பட்ட புடைப்பு 
சிற்பங்கள்‌, சமணர்‌ உருவம்‌ மற்றும்‌ ஒரு விலங்கைப்‌ 
பார்க்கிறோம்‌.17ம்‌ நூற்றாண்டில்‌ இங்கே மலைமீது 
தங்கிய முஸ்லீம்‌ துறவி குடும்ப கல்லறைகளும்‌ 
அமைந்துள்ளன. 


இந்தப்‌ பெரியபாறையில்‌ இரண்டு கல்வெட்டுகள்‌ 
உள்ளன; பல்லவ மன்னன்‌ நந்திவர்மன்‌ மற்றும்‌ 
சோழ அரசர்‌ இராஜராஜர்‌ இங்கே வசித்த சமண 
துறவிகளுக்கு அளித்த தானங்கள்பற்றிய அறிய 
தகவல்கள்‌ பொலியபட்டுள்ளன. 


மலை உச்சியில்‌ உள்ள சமண படுக்கை குகை வெளியே 
இரு கல்வெட்டுகள்‌ காணக்கிடைக்கும்‌ ஒன்று 3 
வரியில்‌ உள்ள நந்திவர்மன்‌ உடையது, இரண்டு 10 
வரிசையில்‌ உள்ள இராஐ ராஐருடைய கல்வெட்டு. 


காலம்‌: இரண்டாம்‌ நந்திவர்மபல்லவரின்‌ ஐம்பதாவது 
ஆட்சி ஆண்டில்‌. 


"நந்திப்பொத்தரசர்க்கு அய்ம்பதாவது நாகணந்தி குரவர்‌ 
இருக்க பொன்னிஇயக்கி படிமம்‌ கொட்டுவித்தான்‌ 
புகழலைமங்கலத்து மருத்துவர்‌ மகன்‌ நாரணன்‌." 


கல்வெட்டின்‌ பொருள்‌: 


புகழலைமங்கலத்தை சேர்ந்த மருத்துவர்‌” மகனான 
நாரணன்‌ என்பவர்‌ இங்கே சிலையாக அமர்ந்த 
கோலத்தில்‌ இருக்கும்‌ இயக்கியையும்‌ நின்ற கோலத்தில்‌ 
இருக்கும்‌ நாகநந்தி” சிலையையும்‌ வடித்துள்ளார்‌. 


*மருத்துவர்‌ என்பதை தனிநபரின்‌ பெயராகக்‌ கொள்ள 
வேண்டும்‌. “நாகநந்தி என்பார்‌ இங்கே வாழ்ந்த சமண 
ஆசானாக இருக்ககூடும்‌. நாகணந்தி குரவர்‌ என்று 
கல்வெட்டில்‌ இருக்கிறது. 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-190 63119 பு MMM 


www.heritager.org 


இரண்டாம்‌ கல்வெட்௫ூு 


ட்‌ 


காலம்‌: ராஜராஐரின்‌ எட்டாவது ஆட்சி ஆண்‌௫-993. 


த ன த ன ம. 


. கொவிராஜகெஸரிவர்மர்க்கு யாண்டு 8 ஆவது படுவூர்கொட்டத்துப்‌ பெருந்திமிரி நாட்டுத்‌ திருப்பான்மலைப்‌ பொ 

, கமாகிய கூறகன்பாடி இறையிலி பள்ளிச்சந்தத்தை கீழ்மாகலான்‌ட இலாடராஜர்கள்‌ கற்பூரவிலை கொண்டு இத்தர்மம்‌ கெ 

. ட்டுப்‌ யொகின்றதென்று உடையார்‌ இலாடராஜர்‌ புகழ்விப்பவர்‌ கண்டர்‌ மகனார்‌ வீரசொழர்‌ திருப்பான்மலை தெவரைத்‌ திருவ 
. டித்தொழுதெழுந்தருளி இருக்க இவர்‌ தெவியார்‌ இலாடமஹாதெவியார்‌ கற்பூரவிலையும்‌ மன்னியவாவதண்டவிறையுமொ 
ழிந்தருளி வெண்டுமென்று விண்ணப்பஞ்செய்ய உடையார்‌ வீரசொழர்‌ கற்பூரவிலையும்‌ மன்னியவாவதண்ட விறை 
யுமொழிஞ்சொமென்று செய்ய அரியூர்‌ கிழவன்‌ ஆகிய வீரசொழ இலாடபெரரையனுடையார்‌ கன்மியேய 

(ந்த $தியாகவிந்த கற்பூரவிலையும்‌ மன்னியவாவதண்டவிறையு மொழிஞ்ச சாஸசனம்‌ செய்தபடி இதுவ 

ல்லது கற்பூரவிலையும்‌ மன்னியவாவதண்ட விறையும்‌ இப்பள்ளிச்சந்தத்தை கொள்வான்‌ கங்கையி 


டை குமரியிடை செய்தார்‌ செய்த பாவங்கொள்வான்‌ இது வல்லடிப்‌ பள்ளிச்சந்தத்தை கெடுப்பார்‌ வல்லவரை 


10. ....... ந்ருவ இத்தர்மத்தை ரக்ஷிப்பான்‌ என்றலை மெலன அறமறவர்கறமல்ல துணையில்லை. 


கல்வெட்டின்‌ பொருள்‌: 


படுவூர்கோட்டத்தில்‌ பெருந்திமிரி நாட்டில்‌ உள்ளது 
திருப்பான்மலை. திருபான்மலைக்கு போகமாக உள்ள 
கூறகன்பாடி* என்ற ஊர்‌ வரி நீக்கிய பள்ளிச்சந்தமாக 
இருந்துள்ளது. முன்னர்‌ ஆட்சி செய்த இலாடராஜாக்கள்‌ 
வரி நீக்கிய விலையில்‌ இருந்து கற்பூரவிலையை” 
மட்டும்‌ எடுத்துவிட்டனர்‌. உடையார்‌ புகழ்விப்பவர்‌ 


கண்டனின்‌ மகன்‌ வீரசோழர்‌* என்பவர்‌. 


வீரசோழர்‌ திருப்பான்மலை தேவர்‌ திருவடியைத்‌ 
தொழுத வேளையில்‌ முன்னர்‌ இக்கற்பூரவிலையை 
இப்பள்ளிச்சந்தத்துக்குரிய தர்மம்‌ 
கெட்டுப்‌ போகின்றதென்று சுட்டிக்காட்டி கூறியவர்‌ 


கொண்டதால்‌ 


வீரசோழரின்‌ மனைவியான இலாடமஹாதேவியார்‌ 


என்பவர்‌, 


முன்னர்‌ கொண்ட கற்பூரவிலையையும்‌ அதனுடன்‌ 
அன்னியவாவதண்ட இறையையும்‌ மீண்டும்‌ 
இத்தர்மத்துக்கே வேண்டுமென இந்த 
அரசியார்‌ வீரசோழரிடம்‌ வேண்டிக்கொள்கிறார்‌. 


தொடர 


வீரசோழரும்‌ இதற்கு உடன்பட்டு இதை அரியூர்‌ 


என்ற ஊருக்கு தலைவனாக உள்ள கிழவன்‌ வீரசோழ 


நவம்பர்‌ 2018 


இலாடபேரையன்‌” என்பாருக்கு ஆணையாக கூற 
இணைந்து 
இத்தர்மத்திற்க்கு முன்னர்‌ கொண்ட கற்பூரவிலையும்‌ 
அதனுடன்‌ அன்னியவாவதண்ட இறையும்‌ தொடரும்‌ 


அவர்‌ திருப்பான்மலை கன்மியுடன்‌” 


என சாசனமாக கல்லிலே வெட்டுகிறான்‌. 


இந்த தர்மத்துக்கு தீங்கிழைத்தால்‌, அது கங்கைக்கும்‌ 
குமரிக்கும்‌ இடையே யாரேனும்‌ பாவம்‌ செய்தால்‌ 
போகக்கடவார்கள்‌. 
அவரின்‌ 
என்‌ தலைமேல்‌ 


அந்த பாவங்களை கொள்பவராக 
இந்த தர்மத்தை 
பாதங்களில்‌ உள்ள துசியை 


காப்பவர்கள்‌ யாரோ 


தாங்குபவனாக ஆவேன்‌. 


இந்த தர்மத்தை யாரும்‌ மறக்க வேண்டாம்‌. இந்த 
தர்மத்தை தவிர வேறொரு துணை இதற்கு இல்லை. 
விளாப்பாக்கம்‌ பஞ்சபாண்டவர்‌ மலையில்‌ 
அழகையும்‌, அமைதியும்‌, இயற்கையும்‌, பழமையான 
சரித்திர தடங்களையும்‌ கூட்ட நெரிசல்‌ இல்லாமல்‌ 
குடும்பத்தோடு கண்டு மகிழலாம்‌. 


தெளிவற்ற கல்வெட்டுகலை பெரும்‌ சிரத்தை எடுத்து 


அனைவரும்‌ அறிய படித்துப்‌ பொருள்‌ உரைத்த 
நண்பர்‌ தஞ்சை திரு. ராகவேந்திரா அவர்களுக்கு நன்றி! 


ஹெரிட்‌டஐர்‌ 


சொன்னா 
தெரியாது. ஜேஷ்டா 
அல்லது மூதேவி என்றழைக்கப்படும்‌ மூத்த தேவி 
தான்‌ தவ்வை. இப்பெயரிலேயே திருக்குறளில்‌ வரிகள்‌ 
வருகின்றது. 


இப்படி 
பெரும்பாலானவர்களுக்குத்‌ 


" ட " 
தவ்வை , 


பெண்தெய்வங்களில்‌ மூத்தவள்‌ இவளைப்பற்றிப்‌ 
பல அமங்கல கதைகளும்‌, நம்பிக்கைகளும்‌ உலாவி 
வருகின்றன. அதனால்‌ தான்‌ தவ்வை இருக்கும்‌ 
இடங்களில்‌ பெயர்ந்து கோவிலுக்கு வெளியில்‌ 
எறியப்பட்டு இன்று லக்ஷ்மியின்‌ சந்நிதி அங்குக்‌ 
காணமுடிகிறது. பெரும்பாலான பல்லவ மற்றும்‌ சில 
சோழர்கால கோவில்களில்‌ இவ்வன்னையைக்‌ காண 


முடியும்‌. 

மத்திய வயது பெண்ணின்‌ அமைப்பு, தொங்கிய 
பருத்த தனது இரண்டு 
குழந்தைகளுடன்‌ அணைத்தவாறு அமர்ந்திருக்கும்‌ 
தாய்மையின்‌ தோற்றம்‌, என்று போற்றதகும்‌ வகையில்‌ 
அமைந்திருக்கும்‌ இந்தத்‌ 
மூத்தோளின்‌ சிற்பம்‌. 


பாகங்கள்‌, 


வயிறு, 
எனப்படும்‌ 


தவ்வை 


பக்தர்களும்‌ கோவில்களும்‌ நிராகரித்த இவ்வன்னையை 


பெரும்பாலான இடங்களில்‌ இன்றும்‌ வணங்கி 
வருகின்றனர்‌. தாய்மையை போற்றும்‌ சின்னமாக 
இன்று வரலாற்று ஆர்வலர்களால்‌ இத்தவ்வை 


போற்றப்‌ படுகிறது. 


அதே போல ஒரு சிலை தான்‌ ராஜகழ்பாக்கம்‌ 
ஆளவட்டம்‌ கோவில்‌ குளக்கரையில்‌ உள்ள தவ்வை 
இப்படத்தில்‌ உள்ளது. 


வழிபாட்டில்‌ இருந்தாலும்‌ 


தற்பொழுது 


நவம்பர்‌ 2018 


ஆல்‌ 


கோவிலிலிருந்து பயர்த்து எடுக்கப்பட்ட 
இத்தவ்வையின்‌ பாதுகாப்பு குறித்து தாம்பரத்தை 
சேர்ந்த நமது செயல்பாட்டாளர்‌ திரு. செல்வம்‌ பிரபு 
மின்மனு ஒன்றை தொல்லியல்‌ துறையினருக்கு நமது 


அமைப்பு சார்பாக அனுப்பியிருந்தார்‌. 


அதனை ஏற்றத்‌ தொல்லியல்‌ துறையினர்‌, நேரடிக்‌ 
களஆய்வை நடத்தி அச்சிலை பல்லவர்‌ கால 
சிலையென்றும்‌, அதன்‌ பாதுகாப்பு குறித்து 


நடவடிக்கை எடுக்க ஆவணம்‌ செய்யப்படும்‌ என்றும்‌ 


அறிக்கையை அனுப்பியுள்ளனர்‌. 


மக்களோடு இணைந்த அரசும்‌ அரசோடு இணைந்த 
செயல்படும்‌ மக்களும்‌ புதிய மாற்றங்களை உருவக்க 
முடியும்‌. 


ஆம்‌ அரசு இயந்திரத்தைச்‌ செயல்படுத்துவது நம்‌ 
கையில்‌ தான்‌ உள்ளது. 

மரபின்‌ சுவடுகளைக்‌ காக்க தன்னார்வத்துடன்‌ 
செயல்பட்டு அரசுத்‌ துறையின்‌ கதவுகளைத்‌ தட்டிய 
இரு. அவர்களுக்கு 
அமைப்பினர்‌ சார்பாகப்‌ பாராட்டுதலையும்‌, எங்கள்‌ 
கோரிக்கையை ஏற்று ஆய்வு செய்து உறுதிமொழி 
அளித்த தொல்லியல்‌ அதிகாரிகளுக்கு நன்றியையும்‌ 
தமிழக மரபுசார்‌ ஆர்வலர்கள்‌ குழு சார்பாகத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கின்றோம்‌. 


செல்வபிரபு 


ஐகன்னாதன்‌ 


நாமும்‌ நம்‌ பகுதியில்‌ உள்ள அழிந்து வரும்‌ மரபுச்‌ 
சார்ந்த விஷயங்களுக்காகக்‌ குரல்‌ கொடுப்போம்‌. 
தமிழகத்தின்‌ பெருமைகளை மீட்டெடுப்போம்‌. 


படம்‌: தச்சூர்‌ தவ்வை (எடுத்துக்காட்டுக்காக) 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-190 03119 பு MMM 


www.heritager.org 


ஐகொளெ அல்லது அய்கொளெ (4ih௦le) கர்நாடக 


மாநிலம்‌, 
சிற்றூர்‌. இவ்வூர்‌ வரலாற்றுச்‌ சிறப்புபெற்ற 


பாகல்கோட்‌ மாவட்டத்தில்‌ உள்ள ஒரு 


சென்னையிலிருந்து அனந்தபூர்‌, பல்லாரி வழியாகச்‌ 
சென்ற போது கிட்டதட்ட 825 கிமீ தொலைவில்‌ 
அமைந்துள்ளது அய்கொளெ. 


கிபி ஐந்தாம்‌ 


பன்னிரண்டாம்‌ 


காலத்திலிருந்து 


கட்டப்பட்ட 


நூற்றாண்டு 
நூற்றாண்டுவரை 
கிட்டத்தட்ட 70 க்கும்‌ மேற்பட்ட கற்கோவில்களைக்‌ 
கொண்டு சாளுக்கிய கட்டிடபாணிக்குச்‌ சான்றாக 


விளங்குகிறது. 
சாளுக்கியர்களின்‌ முதல்‌ தலைநகர்‌ என்னும்‌ 
பெருமையைப்‌ பெற்றது இந்த நகரம்‌. இதற்கு 


ஆரியபுரம்‌ என்ற மற்றொரு பெயரும்‌ இருந்திருக்கிறது. 


இங்கே பல சோதனை கற்கோவில்களை உருவாக்கிச்‌ 
சாளுக்கியர்கள்‌ அவர்களின்‌ சிற்ப கலையின்‌ ஆற்றலை 
மேம்படுத்தி இருக்கிறார்கள்‌. 


திரும்பிய திசையெங்கிலும்‌ பாறை கோவில்களும்‌ 


நவம்பர்‌ 2018 


கோவிலுமாக ஊர்‌ 


குடவரை முழுவதும்‌ 
இந்த ஊர்‌ 


இந்தியப்‌ பாறை கட்டிடக்கலையின்‌ தொட்டில்‌ என 


காணப்படுகின்றது. ஆதலால்‌ தான்‌ 


அழைக்கின்றனர்‌. 
ஐந்தாம்‌ நூற்றாண்டி லிருந்து பன்னிரண்டாம்‌ 
நூற்றாண்டுவரை கிட்டத்தட்ட ஏழு நூற்றாண்டுகளாகக்‌ 
கட்டிட கலையின்‌ கோவில்களைக்‌ காண முடிகிறது. 
இங்குப்‌ பல கோவில்கள்‌ இருப்பினும்‌ நாங்கள்‌ 
சென்றது பின்வரும்‌ கோவில்களுக்கே. 


1)துர்க்கை கோவில்‌ 
2)லாட்‌ கான்‌ கோவில்‌ 
38)இராவணபாடி கோவில்‌ 
4) ஜோதிர்லிங்க கோவில்‌ 
5)மெகுட்டிகோவில்‌ 
கட்டிடக்கலையில்‌ உச்சம்‌ 
அடைந்ததற்கான அனைத்து அமைப்பையும்‌ நீங்கள்‌ 
காணலாம்‌. 


சாளுக்கியர்கள்‌ 


கலையில்‌ 


சாளுக்கிய 
இந்தியபாணி 


பாணி கட்டிட 
(Nagara architecture) 


வட 


வளைவுக்‌ 


ஹெரிட்‌8டஐர்‌ 


கோபுரங்கள்‌, தாங்குபலகைகளுடன்‌ அமைந்த 
தென்னிந்தியபாணி பூசப்பட்ட சுவர்கள்‌ (90488 
architecture), 


அமருமிடங்கள்‌, 


தக்காணப்‌ பீடபூமியின்‌ மேல்மாட 

சரிவு 
கூரைகள்‌ மற்றும்‌ வேலைப்பாடமைந்த தூண்களும்‌ 
பாணி 


இறவானங்கள்‌, சாய்வு 


கூரைகளும்‌ கட்டிடங்களில்‌ 


சாளுக்கிய 


பயன்படுத்தப்பட்டன. 


காரையில்லாத இணைப்புகள்‌, அகலத்தையும்‌ 
உயரத்தையும்‌ விட நீளத்திற்கு அளிக்கப்பட்ட 
முக்யெத்துவம்‌, தட்டையான கூரைகள்‌, சிறந்த சிற்ப 
வேலைபாடுகளுடைய உட்கூரைகள்‌, கூட்டமாக 
இன்றி தனித்தனியாக வடிக்கப்பட்ட, தனிப்பட்ட 
சில குறிப்பிட 


வடிவங்கள்‌ ஆகியவை அய்ககொளே, பாதாமி மற்றும்‌ 


முக்கியத்துவமளிக்கப்பட்ட 


பட்டடக்கல்‌ சாளுக்கியக்‌ கட்டிடங்களின்‌ தனித்துவ 
அமைப்புகளாக உள்ளன. 

சாளுக்கியகாலச்‌ சிற்பங்களில்‌ காணப்படும்‌ தரமும்‌, 
அழகுணர்ச்சியும்‌ பிற்கால இந்தியக்‌ கலைப்பாணியில்‌ 


காணப்படவில்லை என்றே கூறலாம்‌.அந்த அளவிற்கு 
சிற்பிகளின்‌ பங்களிப்பு இருந்திருக்கிறது. 


1)துர்க்கை கோவில்‌ : 


துர்க்கை கோவில்‌ அல்லது கோட்டை கோவில்‌ 


என்றறியப்படும்‌ இக்கோவில்‌, அய்கொளெயில்‌ உள்ள 


நவம்பர்‌ 2018 


கோவில்களில்‌ நன்கறியப்பட்ட கோவிலாகும்‌. புத்தமத 


சைத்திய அமைப்பில்‌ உள்ள இக்கோவிலின்‌ கருவறை 
மீது சிறு கோபுரமும்‌, கருவறையைச்‌ சுற்றி தூண்கள்‌ 
கொண்ட மண்டபமும்‌ அமைந்துள்ளது. கோவில்‌ 
முழுவுதும்‌ அழகான சிற்பங்கள்‌ நிறைந்துள்ளன. 


இக்கோவிலின்‌ காலம்‌ ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதியில்‌ அல்லது எட்டாம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ கட்டப்பட்டதாக இருக்கக்கூடும்‌ 


எனக்‌ கணிக்கப்படுகிறது. இக்கோவில்‌ வளாகத்தில்‌ 
ஒரு தொல்லியல்‌ அருங்காட்சியகம்‌, அய்கொளெ 
சிற்ப அருங்காட்சியம்‌அ மைக்கப்பட்டுள்ளது. 

இதில்‌ மன்னன்‌ 
விக்ரெமாதித்தனின்‌ பெயர்‌ 


சாளுக்கிய இரண்டாம்‌ 
இடம்பெற்றுள்ளதால்‌ 
இதன்‌ காலம்‌ 733-746 க்கு இடைப்பட்டதாக இருக்க 
கூடும்‌ என வரையறுக்கின்றனர்‌ ஆய்வாளர்கள்‌. 


2)லாட்‌ கான்‌ கோவில்‌ : 


இந்தக்‌ கோவில்‌ அய்கொளெயில்‌ உள்ள கோவில்கள்‌ 
அனைத்திலும்‌ காலத்தால்‌ முந்தையது.இது துர்க்கை 
கோவிலின்‌ அருகிலே உள்ளது.இதற்கு முன்‌ இந்தக்‌ 
கோவில்‌ விஷ்ணு கோவிலாக இருந்திருக்க கூடும்‌ 
எனவும்‌ ஆனால்‌ தற்போது சிவன்‌ கோவிலாகக்‌ 
காட்சியளிக்றெது 


நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாகும்‌. 


எனவும்‌ சொல்கின்றனர்‌.ஐந்தாம்‌ 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-196 0311 9பு MMM 


www.heritager.org 


லாட்‌ கான்‌ கோவில்‌ ஒரு கருவறையையும்‌ அதன்‌ 


முன்பமைந்த இரு மண்டபங்களையும்‌ கொண்டுள்ளது. 
கருவறைக்குள்‌ லிங்க திருவுருவம்‌ காணப்படுகிறது. 
கருவறையின்‌ முன்புள்ள முகப்பு மண்டபத்தில்‌ சிற்ப 
வேலைப்பாடமைந்த 12 தூண்கள்‌ உள்ளன. முகப்பு 
மண்டபத்துக்கு முன்புள்ள அவை மண்டபத்தின்‌ 
தூண்கள்‌, ஒரே மையம்‌ கொண்ட இரு செவ்வகச்‌ 
சுற்றமைப்பில்‌ அமைந்துள்ளன. கூரைகளில்‌ பூவடிவ 
இதன்‌ 
துவக்ககால 


இக்கோவில்‌ 


வேலைப்பாடுகள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 


ஊராட்சிக்‌ கூட வடிவமைப்பால்‌, 


கட்டுமானச்‌ சோதனை முயற்சியாக 
உள்ளதாகக்‌ கருதப்படுகிறது. 
சட்டப்பின்னல்‌ 


சாளரங்கள்‌ வடிவில்‌ 


இந்தியபாணியில்‌ உள்ளன. இக்கோவில்‌ சாளுக்கிய 


வட 


அரசர்களால்‌ ஐந்தாம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்டது. 
இக்கோவிலில்‌ வசித்த லடா 
பெயரால்‌ அழைக்கப்படுகிறது. துர்க்கா கோவிலுக்குத்‌ 


கான்‌ என்பவரின்‌ 


தென்புறம்‌ அமைந்துள்ளது. கருவறையும்‌ அதன்‌ 
முன்னமைந்துள்ள முகமண்டபம்‌ மற்றும்‌ அவை 
மண்டபம்‌ இரண்டும்‌ இக்கோவிலின்‌ பின்புறச்‌ 


சுவற்றில்‌ அமைந்துள்ளன. 


மேற்கு, தெற்கு, கிழக்குச்‌ சுவர்களில்‌ அழகான 
வேலைப்பாடைமைந்த கற்சட்டப்‌ பின்னல்கள்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. சிவலிங்கம்‌ அமைந்துள்ள 


கருவறையின்‌ விட்டக்கல்லில்‌ கருடனின்‌ உருவமும்‌, 


தட்டையான மேற்புறமுடைய நடுச்‌ சதுரக்கூடத்தில்‌ 
நந்தியும்‌ அமைந்துள்ளன. நந்திக்கு 
பிற்கால சேர்க்கையாகக்‌ கருதப்படும்‌ (பி 450) ஒரு 


நேர்‌ மேலாகப்‌ 


நாகர வகை கோபுர வடிவமைப்பு சிதிலமடைந்த 
நிலையில்‌ காணப்படுகிறது. 


இந்தக்‌ கோவில்‌ கட்டமைப்பு முதலில்‌ கோபுரமின்றி 
பாரப்பதற்கு கோவில்‌ 
கட்டப்பட்டுள்ளது. பஞ்சயாத்னா வடிவில்‌ உள்ளதால்‌ 
கருதப்படுகிறது. 
சாளுக்கியர்களின்‌ அரச முத்திரை கோவிலின்‌ முகப்பில்‌ 


குடவரை போன்று 


மிகவும்‌ 


பழமையானதாகக்‌ 
உள்ள தூண்களில்‌ காண முடிகிறது 
3) இராவணபாடி கோவில்‌ : 


இந்தக்‌ குடவரை கோவிலின்‌ அருகில்‌ தான்‌ முதல்‌ 
முறையாகப்‌ பரிசோதனை செய்த குடவரை கோவிலும்‌ 


உள்ளது. 


இராவண பாடி குகை, அய்கொளெயில்‌ அமைந்துள்ள 
மிகப்பழமையான குடைவரைக்‌ கோவிலாகும்‌. கிபி 
550க்கு முன்‌ கட்டப்பட்டதாக அறியமுடிகிறது. 
இக்கோவில்‌ ஹூச்சமல்லி கோவிலுக்குத்‌ தென்கிழக்கில்‌ 
அமைந்துள்ளது. ஆறாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த 
இக்கோவிலில்‌ ஒரு செவ்வக வடிவக்‌ கருவறையும்‌ 
இரு 
இலிங்கம்‌ காணப்படுகிறது. இது பாதாமி குடைவரைக்‌ 


மண்டபங்களும்‌ உள்ளன. கருவறையில்‌ 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌டஜஐர்‌ 


பெரிய 


சைவக்‌ குடைவரைக்‌ கோவில்‌. மூன்று வாயில்களும்‌ 


கோவில்களைவிடப்‌ கருவறை கொண்ட 


சிற்ப வேலைப்பாடுடைய தூண்களும்‌ கொண்ட 


நடைப்பகுதி ஒன்று கருவறையின்‌ முன்‌ உள்ளது. 


குடவரையின்‌ இடது புறத்தில்‌ அரத்தநாரியும்‌ மறுபுறம்‌ 
மகிஷாசுராவும்‌, விஷ்ணுவை வராக அவதாரத்திலும்‌ 
காண முடிறெது. 


கோவில்‌ சுவர்களில்‌ நடனமாடும்‌ சிவன்‌ உள்ளிட்ட 
பல பெரியளவு 
மண்ட பத்தினுள்‌ நடராஜர்‌ ரூபத்தில்‌ சிவனும்‌, அவரின்‌ 
அருகில்‌ விநாயகர்‌, பார்வதி மற்றும்‌ சப்தமாதர்களை 
காண முடிறெது. 

அய்கொளெயில்‌ உள்ள மூன்று குடைவரைக்‌ 
கோவில்களில்‌ சிவனுக்குரிய இக்கோவிலே மிகவும்‌ 


அறியப்பட்டதாக உள்ளது. 


உருவங்கள்‌ காணப்படுகின்றன. 


4)ஜோதிர்லிங்க கோவில்‌ : 


இராவணபாடி கோவிலுக்குத்‌ தென்மேற்கில்‌ சிறிது 
தொலைவில்‌ ஜோதிர்லிங்க கோயில்கள்‌ அமைந்துள்ளன. 
இங்குத்‌ தட்டையான மேற்கூரையுடன்‌ முன்புறம்‌ நந்தி 
மண்டபங்களுடன்‌ இரு கோவில்கள்‌ உள்ளன. 


மற்ற கோவில்களில்‌ கருவறையும்‌ முன்மண்டபங்களும்‌ 


இரு 


வகைக்‌ கோபுரங்களைக்‌ கொண்டுள்ளன. கல்யாணிச்‌ 


அமைந்துள்ளன. கோவில்கள்‌ கதம்பநாகர 
சாளுக்கியர்‌ காலக்‌ கல்வெட்டுகள்‌ இரு கோவில்களில்‌ 
காணப்படுகின்றன. ஏனைய கோயில்கள்‌ பாழடைந்த 
நிலையில்‌ உள்ளன. 


5)மெகுட்டி ஜைனக்‌ கோவில்‌ : 
மேகுட்டி ஜைனக்‌ கோவில்‌ (eguti Jain temple) 
ஒரு சிறு குன்றின்மீது அமைந்துள்ளது. இக்கோவில்‌ 


24 ஆம்‌ தீர்த்தங்கரர்‌ மகாவீரருக்கான கோவிலாகும்‌. 


நவம்பர்‌ 2018 


பட உதவி : ராஜசேகர்‌ பாண்டுரங்கன்‌ 


கோவில்‌ உயர மேடையொன்றின்மீது அமைந்துள்ளது. 


முகமண்டபத்துக்குச்‌ செல்லப்‌ படிக்கட்டுகள்‌ 
அமைந்துள்ள 


உள்ளது. முதன்மைக்‌ 


அமைக்கப்பட்டுள்ளன.தூண்கள்‌ 
முகமண்டபம்‌ பெரியதாக 
கருவறைக்கு மேல்‌ கூரைமீதமைந்துள்ள மற்றொரு 
கருவறைக்குச்‌ செல்வதற்கும்‌ படிக்கட்டுகள்‌ உள்ளன. 
இரண்டாம்‌ புலிகேசியின்‌ அவையிலிருந்த புலவர்‌ 
இரவிகீர்த்தியால்‌ இக்கோவில்‌ கட்டப்பட்டது எனக்‌ 
கோவில்‌ வெளிச்சுவற்றில்‌ காணப்படும்‌ கிபி 634-635 
ஆம்‌ ஆண்டு கல்வெட்டிலிருந்து அறியப்படுகிறது. 

காளிதாசர்‌ பாரவி குறித்த குறிப்பும்‌ 
உள்ளது. இந்தக்‌ கல்வெட்டில்‌ 
ஹர்சவர்த்தனனை இரண்டாம்‌ புலிகேசி வென்றதும்‌ 


மற்றும்‌ 
இக்கல்வெட்டில்‌ 


பல்லவர்களுடனான மோதலையும்‌ காண முடிகிறது. 
இக்கோவிலுக்கு தென்கிழக்கில்‌ சிறிய ஜைனக்‌ குகைக்‌ 
கோயில்‌ ஒன்றுள்ளது. அங்கு ஐந்தடி உயர பாகுபலி 
கருவறையிலும்‌, பிற தீர்த்தங்கரர்களின்‌ 
உருவங்கள்‌ சுவற்றிலும்‌ காணப்படுகின்றன. 


உருவம்‌ 


ஜைனக்‌ குகைக்‌ கோவில்‌ : 


கோவில்‌ 
அல்லது 
அய்கொளைக்குள்‌ நுழையும்‌ பகுதியில்‌ மலப்பிரபா 
ஆற்றங்கரையில்‌ அமைந்துள்ளது. இக்குகைக்கு அருகில்‌ 
உள்ள பாறையில்‌ பழைய கன்னட எழுத்துருக்களில்‌ 


(Jain cave temple) 


பாதாமியிலிருந்து 


ஜைனக்‌ குகைக்‌ 


பட்டடக்கல்‌ 


அமைந்த கல்வெட்டுக்கள்‌ காணப்படுகின்றன. 
இரண்டடுக்கு புத்தக்‌ குகைக்‌ கோவில்‌ புத்தக்‌ குகை : 


மேகுட்டிக்‌ கோவில்‌ அமைந்துள்ள குன்றின்‌ மீது 
வழியில்‌ ஆறாம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த இரண்டடுக்கு புத்தக்‌ குகைக்‌ 
கோவில்‌ ஒன்று உள்ளது. இக்கோவில்‌ ஒரு பகுதிக்‌ 


அக்கோவிலுக்குச்‌ செல்லும்‌ 


குடைவரைக்‌ கோவிலாக அமைந்திருக்கிறது. 


ஹெரிட்‌டஐர்‌ 


610 :1962319பு MMM 


: ராஜசேகர்‌ பாண்டுரங்கன்‌ 


டு 
து 
ஆ ~ 
கலை... - ஆ 


பட உதவி : ராஜசேகர்‌ பாண்டுரங்கன்‌ 


ம்‌ 


பம்பர்‌ : 


சென்னையில்‌ நடந்தம்‌ போர்‌ 


- திவ்யா குமாரி 


மாலை நான்கு மணியளவில்‌ குடும்பத்தாரோடு 


கிளம்பினோம்‌. வெயில்‌ சாயும்‌ நேரம்‌ என்றாலும்‌ 
கதிரவன்‌ சற்று காட்டமாகவே இருந்தது. பெரம்பூர்‌ 
ரயில்‌ நிலையத்தில்‌ ரயில்‌ ஏறி ஆவடி ரயில்‌ 
நிலையத்தில்‌ இறங்கினோம்‌. 
இடது புற சந்தையைக்‌ கடந்த பின்‌ பேருந்து 
மற்றும்‌ ஆட்டோக்கள்‌ வந்தவண்ணம்‌ இருந்தன. 
பச்சை அம்மன்‌ ஆலயம்‌ என்பதே அடையாளம்‌. 


ஆட்டோவில்‌ பத்து ரூபாய்‌. 


சிறிது தூரம்‌ கடந்த பின்‌ இடம்‌ வந்தது. இறங்கி 
நடக்க ஆரம்பித்தோம்‌. நாம்‌ தேடி வந்த இடம்‌ பச்சை 
அம்மன்‌ ஆலயத்திலிருந்து சற்று தூரம்‌. கருங்கற்கள்‌ 
நிறைந்த பாதை, சாலையோரம்‌ எங்கிலும்‌ கடைகள்‌. 
சாலை கடினமாக இருந்தாலும்‌ சாலையோர சந்தை 
பார்த்துக்‌ 
75 நிமிட நடை பயணம்‌. 


கொண்டே 
வந்தது 


கடைகளை வேடிக்கை 
கடந்தோம்‌. 
மாசிலாமணிசுவரர்‌ ஆலயம்‌. 
ஆம்‌. தொண்டைமான்‌ எழுப்பிய அதே ஆலயம்‌ 
தான்‌. தெரு முனையிலேயே கோபுர தரிசனம்‌ பாவ 
விமோட்சனம்‌ என்ற பழமொழிக்கு ஏற்ப நம்மை 
வரவேற்கிறது 
பராமரிப்பு பணி நடப்பதால்‌ கோபுரம்‌ துணிகளால்‌ 


தொண்டைமானின்‌ கைங்கரியம்‌. 


சற்று மூடப்பட்டே உள்ளது. 


கோவிலின்‌ நேர்‌ எதிரே மண்டபம்‌. யானை கால்களைப்‌ 


போன்ற கனமான தூண்கள்‌.  துரணெங்கிலும்‌ 
உயிரோட்டம்‌ உண்டு. பைரவர்‌, பசுபதிநாதர்‌, 
தொண்டைமான்‌, தலபுராணம்‌, காதலர்கள்‌, களவி, 


அழகிய நங்கை எனக்‌ கொஞ்சி பேசி விளையாடுது 


நவம்பர்‌ 2018 


சிற்பியின்‌ விரல்கள்‌. 

மண்டபம்‌ தாண்டி வலபுறம்‌ தெப்பம்‌. கட்டிடக்‌ 
காடான சென்னையில்‌ இருந்தாலும்‌ பழமை மாறாத 
இந்தத்‌ தெப்பத்தை பார்க்கக்‌ கண்‌ கோடி வேண்டும்‌. 
கோவிலின்‌ முதற்கடவுள்‌ வீற்றிருக்க, 
இடப்புறம்‌ பைரவர்‌ ,சூரியன்‌ ,கொடி மரம்‌, முல்லை 
கொடி நெய்‌ தீபம்‌ என மணம்‌ கமழ இருந்தது. 
அன்று சோமாவரம்‌ வேறு. சொல்லவா வேண்டும்‌, 


உள்ளே 


பாராயணமும்‌ பாடிக்கொண்டிருந்தார்கள்‌. 


நந்தி நந்தனுக்கு வழிவிட்டுச்‌ சற்று நகர்ந்தே இருந்தது. 
முதல்‌ ஆளாய்‌ தொண்டமான்‌ சக்ரவர்த்தி நான்கு 
அடி உயரத்தில்‌ கம்பீரமாய்‌ புன்னகையோடு நிற்க, 


துவாரபாலகர்கள்‌ சண்டன்‌ பிரசண்டனை வணங்கி 


உள்‌ செல்ல... வாயிலிலே இடங்கையின்‌ மேற்புறத்தே 


ஒரு கல்வெட்டு. 
வட்டெழுத்து என்பது மட்டும்‌ தெரிகிறது. 
அதைக்‌ கடந்தால்‌ மாவீரனின்‌ இரு புஜங்களை 


போன்ற வலிமையான இரண்டு எருக்கம்‌ தூண்‌ . 
வலமும்‌ இடமும்‌ ஓங்கி நிற்க நடுவே சிவ லிங்கம்‌ 
மாசிலாமணிசுவரராகக்‌ காட்சியளிக்கிறார்‌. 


மனம்‌ விரிந்து குவிவது மாதவம்‌ என்னும்‌ சித்தன்‌ 
பாடல்‌ படி மனம்‌ சன நேரம்‌ சரணாலயத்தில்‌ 
நின்றபின்‌ " நகருங்கம்மா " என்ற குரலுடன்‌ நகர்தோம்‌. 
வெளியே மேல்‌ தலத்தில்‌ நாத விந்து மற்றும்‌ பாம்பின்‌ 
உருவமும்‌ உள்ளது. 


மூலவர்‌ பிரகாரம்‌ சுற்றிலும்‌ தமிழே !!! . 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-196 03119 பு MMM 


www.heritager.org 


படிக்க இயலாமல்‌ கண்கள்‌ மட்டும்‌ சற்று கலங்கின. 
பின்‌ நாட்களில்‌ றப்பட்ட தெலுங்கும்‌ ஓரிரு வரி 
இருந்தது. 
அடுத்த மூலவர்‌ கொடிவுடை நாயகி. இடப்பக்க 
மூக்குத்தி மட்டும்‌ பிரகாசிக்க, மயிர்‌ கூச்சும்‌ அவளது 
ஆழ்நிலை தியானமும்‌ புண்சிரிப்புமும்‌ ஏகாந்தமே ! 


நவம்பர்‌ 2018 


தொண்டைமானுக்கும்‌ பழங்குடிகளுக்கும்‌ இடையே 
நடந்த போரைப்‌ 
தூணும்‌ தொண்டைமானும்‌ இன்னும்‌ சில தல புராண 
சிற்பங்களும்‌ நிறைந்து காணப்படுகின்றன. 


பறைசாற்றும்‌ விதமாய்‌ எருக்கம்‌ 


தொண்டைமான்‌ மற்றும்‌ பழங்குடிகளுக்கு நடுவே 
நடந்த போரில்‌ தொண்டமான்‌ யானையின்‌ மீது 
தப்பி செல்கையில்‌, முல்லை கொடிகள்‌ நிறைந்த 
வனப்பதியில்‌ யானையின்‌ காலில்‌ முல்லை கொடி 
ஒன்று சிக்கிக்கொள்ள, 
வெட்ட இரத்தம்‌ பீரிட்டு வருகிறது. திடுக்கிட்ட 
தொண்டைமான்‌ கீழிறங்கி பார்க்கையில்‌ அங்குச்‌ 
சுயம்பு லிங்கத்திலிருந்து இரத்தம்‌ வருவதை கண்டு 
அழுது புரள்கிறான்‌. 


அவர்‌ வாளால்‌ அவற்றை 


அப்போது சிவ பெருமான்‌ காட்சி தர நந்தியின்‌ 
உதவியோடு போரில்‌ வெற்றி பெறுகிறான்‌ என்று 
தல புராணம்‌ கூறுகிறது. அத்தனை பலம்‌ கொண்ட 
பழங்குடி குறும்பர்களின்‌ செல்வமான எருகம்‌ துணை 


வாகை சூட்டிய சின்னமாய்‌ இறைவன்‌ பாதம்‌ 
சமர்பித்துள்ளான்‌ தொண்டைமான்‌. 

இந்தக்‌ கோவிலில்‌ நவகிரகம்‌ இல்லை என்பது 
குறிப்பிடத்தக்கது. 


கிளம்பும்‌ தருவாயில்‌ சர்க்கரை பொங்கலும்‌ சுண்டலும்‌ 
ஒரு தம்பதியர்‌ வழங்கக்‌ கோவிலின்‌ வெளியே பருத்தி 
பாலோடு ஆகத்‌ திருப்தியாய்‌ இருந்தது பயணம்‌. 


இது வடதிருமுல்லைவாயிலில்‌ எமது பயணம்‌. 


ஹரிட்‌8டஜர்‌ 


- இணாறு ம திரி 


டர 


" 
ப்‌ 


சில மாதங்களுக்கு முன்பு சமண பெஎத்த தடய 
தேடலை திருச்சி லால்குடி பகுதியில்‌ பல்லபுரம்‌ 
மற்றும்‌ நகர்‌ ஆகிய கிராமங்களில்‌ நடத்தினோம்‌, 
திருச்சி - சிதம்பரம்‌ தேசிய நெடுஞ்சாலையின்‌ ஓரத்தில்‌ 
கணகம்பீரமாக அமர்ந்து இருக்கும்‌, இ.வெள்ளனூர்‌ 
அருகில்‌ இருந்த புத்தரைத்‌ தேடுகையில்‌ அவர்‌ களவு 
போன விசயம்‌ கேள்விப்பட்டு திரும்பி விட்டோம்‌. 


அடுத்த நாள்‌ மீண்டும்‌ அந்தக்‌ கிராமத்திற்கு சென்று 


விசாரித்து வருவோம்‌ எனச்‌ சென்றபொழுது, 
மகிழ்ச்சியான தகவல்கள்‌ கிடைத்தது சிலை 
சில வருடங்களுக்கு முன்பு திருடுபோனதும்‌, 


அதனைக்‌ கண்டுபிடிக்க அல்லும்‌ பகலும்‌ ஓயாது 
முயற்சி மேற்கொள்ளப்பட்டு சிலை கடத்தல்‌ 
தடுப்புப்பிரிவில்‌ வழக்குபதிவு செய்து சீறிய முயற்சி 


மேற்கொள்ளப்பட்டது. 


அவர்களது முயற்சி வீண்போகவில்லை. ஒருநாள்‌ 


துறைமுகத்திலிருந்து தடுப்புப்‌ 
பிரிவிலிந்து ஊர்மக்களுக்குத்‌ தகவல்‌ வந்தது. அங்கே 


நாகை கடத்தல்‌ 


சென்ற அவர்கள்‌ சிலையை அவர்களது ஊரில்‌ 


இருந்துதானென உறுதி செய்யப்பட்டு, பின்னர்‌ 


நவம்பர்‌ 2018 


சட்டப்படி தங்களது 


1 சிந்தையினால்‌ மங்கியது 
' சைவ வைணவ நாயன்மார்களும்‌ 


பி 


ஊருக்குக்‌ கொண்டு வந்து 


மக்கள்‌ நடமாட்டம்‌ உள்ள பகுதியில்‌ பாதுகாப்பாய்‌ 
வைத்துள்ளனர்‌. 
திருச்சி பகுதியில்‌ புத்தமும்‌, சமணமும்‌ 


மகோண்ணதநிலையில்‌ செழிப்பற்று இருந்தமைக்கு 
இந்தத்‌ தடயங்களே சாட்சி. 

களப்பிரர்களின்‌ ஆட்சிகாலத்தில்‌ சமண, பெளத்தம்‌ 
சிறப்புற்று விளங்கியது. இவர்களது வீழ்ச்சிக்குப்‌ பின்னர்‌ 
ஆட்சிசிக்கு வந்த பல்லவர்களும்‌ பின்பற்றினாலும்‌, 
அப்பர்‌ நிகழ்த்திய 
சைவமதத்திற்கு மாறினார்‌ மகேந்திர பல்லவர்‌. 


அற்புதசெயல்களின்‌ ஈர்ப்பால்‌ 


எனும்‌ 
சமணவழிபாடு. மேலும்‌ 
ஆழ்வார்களும்‌ 

டெளத்தமும்‌ 
தழைக்காமலும்‌ 


"கோ எவ்வழியோ, குடியும்‌ அவ்வழியே" 


ஆற்றிய தொண்டினால்‌, சமணமும்‌ 
தென்னகதில்‌ மென்மேலும்‌ 


கிளைகளைப்‌ பரப்பாமலும்போயிற்று. 


- இளையராஜா சிவலிங்கம்‌ 


ஏஹெரிட்டேசர்‌ 


6.10 :19623/9பு MMM 


www.heritager.org 


- தனசேகர்‌ 


சென்னையில்‌ 


பணிபுரியும்‌ 


கூட்டத்தில்‌ 


மென்பொருள்‌ 
பொறியாளர்கள்‌ வெளிநாடுகளுக்கு 
பறந்து சென்று வரும்‌ வாய்ப்பைப்‌ பெற்றவர்கள்‌ 
பட்டியலில்‌ எனக்கும்‌ ஒரு சிறு இடம்‌ கிடைத்தது ! 
சிலகாலம்‌ ஒல்லாந்து எனும்‌ நெதர்லாந்து நாட்டில்‌ 
தங்கியிருந்து அலுவல்களைக்‌ கவனிக்க வேண்டும்‌ ! 


நாட்டின்‌ தலைநகரான ஆம்ஸ்டெர்டாம்‌ நகரிலிருந்து 
சுமார்‌ இரண்டு மணி நேர இரயில்‌ 
பயணத்தில்‌ வரும்‌ நகரம்‌ குரோனிங்கென்‌, இந்த 
பணிபுரிய வேண்டிய ஊர்‌ ! 


வடக்கே 


நகரம்‌ தான்‌ தங்கி 
சற்றே அரைமணிநேரம்‌ பயணித்தால்‌ ஜெர்மனியின்‌ 
தொட்டுவிடலாம்‌, 


எல்லையைத்‌ ஆம்ஸ்டர்டாம்‌ 


போன்றே கால்வாய்கள்‌ நிறைந்த ஊர்‌ ! 


ஐரோப்பா என்றதும்‌ கண்‌ முன்‌ நிழலாடியது 
மத்திய கால மறுமலர்ச்சியும்‌, பெர்லின்‌ சுவரும்‌, 
மோனாலிசாவும்‌, டாவின்சியும்‌, இரோமாபுரியும்‌ 
வத்திக்கானும்‌ ! 


தாய்நாட்டில்‌ இருக்கும்போது சோழர்‌ பாண்டிய 
வரலாறுகளைப்‌ புரட்ட ஆரம்பித்த காலத்திலிருந்தே 
லெய்டன்‌ செப்பேடுகளைப்‌ பற்றிப்‌ படித்ததுண்டு, 


சோழர்‌ காலத்திய இரண்டு செப்பேடுகள்‌ ஹாலந்து 


நவம்பர்‌ 2018 


ட்‌ 


ivy (வு 


Ui 


EER 


= 


சு 5 


்‌ 


நாட்டின்‌ லெய்டன்‌ நகர அருங்காட்சியகத்தில்‌ 
இருப்பதாக இருவரி செய்திகளாகவும்‌, இந்திய 
தொல்லியல்துறை பதிப்பாம்‌ எபிகிராபிகா 


1 ந 


இண்டிகாவிலும்‌ பார்த்ததுண்டு ! 


அந்தச்‌ செப்பேடுகளை நேரில்‌ 


பொன்னான வாய்ப்பெனக்‌ கருதி அதனைக்‌ காண 


காண அமைந்த 
சிறு முயற்சிகள்‌ செய்ய ஆரம்பித்தேன்‌ ! 


ஆசிய ஆண்டுக்‌ கொண்டாட்டங்கள்‌ - லெய்டன்‌ என்ற 
செய்தி இணையத்தில்‌ வந்தது, அதனைப்‌ பின்தொடர்ந்து 
இணையத்தில்‌ தேடிப்பார்த்ததில்‌ லெய்டன்‌ பெரிய 
கொண்டாட்டத்தின்‌ பாகமாய்‌ 
அறிந்தேன்‌, 
ஆனால்‌ அந்தக்‌ கொண்டாட்டங்கள்‌ வாரநாட்களில்‌ 


செப்பேடு அந்தக்‌ 
கண்காட்சியில்‌ வைக்கப்படுவதாக 
அமைந்ததால்‌ செல்லும்‌ வாய்ப்பு இல்லாமல்‌ போனது 
! 


லெய்டன்‌ நகரம்‌ நான்‌ இருக்கும்‌ இடத்திலிருந்து சுமார்‌ 
மூன்று மணி நேரம்‌ இரயில்‌ பயணம்‌ ! தலைநகர்‌ 
ஆம்ஸ்டர்டாமிலிருந்து நாற்பது நிமிடங்கள்‌ 

லெய்டன்‌ பல்கலைக்கழகத்தில்‌ உள்ள நூலகத்தின்‌ 
இணையத்தில்‌ தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை, 


ஹெரிட்‌8டஐர்‌. 


00 


அந்த இணையத்தில்‌ "நூலகரை கேளுங்கள்‌ (45% 
your Librarian) என்ற மின்னஞ்சல்மூலம்‌ முதல்‌ 
மின்னஞ்சல்‌ அனுப்பினேன்‌. 


செப்டம்பர்‌ 4 2017: 
செப்பேடுகள்‌ இருப்பதாய்‌ அறிகிறேன்‌, 


உங்கள்‌ நூலகத்தில்‌ சோழர்‌ 
அதனைக்‌ 
காண வழிமுறைகள்‌ /நேரம்‌ கட்டணம்‌ இவற்றைப்‌ 
பற்றித்‌ தெரியப்படுத்தும்‌ ! 


பதில்‌ 
ஒன்று கண்காட்சியில்‌ உள்ளதால்‌ அதனைக்‌ காண 
23 காத்திருக்க 
காண்பதற்கு நூலக 
உறுப்பினர்‌ அட்டையோ ஒரு நாள்‌ அனுமதி சட்டோ 


நீங்கள்‌ 


காணவிரும்பும்‌ செப்பேடுகளில்‌ 


செப்டம்பர்‌ வரை வேண்டும்‌, 


மற்றொன்றை காணலாம்‌. 
அவசியம்‌, காணவிரும்பும்‌ பொருளின்‌ விவரத்தையும்‌ 
வரும்‌ நாளையும்‌ ஒரு வாரம்‌ முன்பே தெரிவிக்க 
வேண்டும்‌. 


செப்டம்பர்‌ 11 2017: Or. 1687 and Or. 1688 (Leiden 
Plates) இதனைக்‌ காண வரும்‌ 238 சனிக்கிழமை 
திட்டமிட்டுள்ளேன்‌, ஏதேனும்‌ 


ஆவணங்கள்‌ எடுத்து வரவேண்டுமா? 


வரும்போது 


பதில்‌ 
பிரிவை வாரநாட்களில்‌ காலை ஒன்பது முதல்‌ மாலை 
ஐந்தரை வரை மட்டுமே காண முடியும்‌, வரும்போது 
நெதர்லாந்து 
முகவரியையும்‌ கொண்டு வரவும்‌ ! 


மன்னிக்கவும்‌, லெய்டன்‌ நூலக சிறப்புப்‌ 


அடையாள அட்டையையும்‌, 


இரண்டு வாரத்திற்கு ஒருமுறை ஆம்ஸ்டர்டாமிலிருந்து 
பணிபுரிய வேண்டும்‌, அங்கிருந்து நாற்பது நிமிடம்‌ 
தான்‌ லெய்டன்‌ அதனால்‌ அந்த நாளுக்கு அனுமதி 
கேட்டேன்‌ செப்டம்பர்‌ 12 2017: அடுத்த வியாழன்‌ 


21 செப்டம்பர்‌ செப்பேடுகளைக்‌ காண அனுமதி 
வேண்டும்‌, சுமார்‌ நான்கு மணி அளவில்‌ மாலை 


பதில்‌ : நீங்கள்‌ வரும்‌ நேரத்தில்‌ செப்பிடுகள்‌ பார்வைக்கு 
அதிகாரிகளிடம்‌ 
நினைவுபடுத்திவிடுகிறேன்‌, நான்கு மணிக்கு முன்‌ வர 
முயற்சி செய்யவும்‌ ஏனெனில்‌ அனுமதி அட்டை 


வைக்கப்படும்‌, 


திங்கட்கிழமை 


வாங்க நேரம்‌ எடுக்கலாம்‌ 


செப்டம்பர்‌ இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை, அன்று 
ஆம்ஸ்டெர்டாமிலிருந்து பணிபுரிய வேண்டும்‌, அவசர 
அவசரமாய்‌ வேலைகளை முடித்துவிட்டு வண்டியைப்‌ 
பிடிக்கவும்‌ நேரம்‌ மூன்றரை அடிக்கவும்‌ சரியாய்‌ 
இருந்தது, அடித்துப்‌ பிடித்து லெய்டன்‌ சென்று 
அங்கிருந்து ஒரு பேருந்தைப்‌ 
சேரும்போது நூலக வாசலில்‌ நான்கு முப்பது...10 


பிடித்துக்கொண்டு 


யூரோக்கள்‌ கொடுத்துப்‌ படிகளிலூடே ஏறிச்சென்றால்‌ 
நான்கு நாற்பது, கையில்‌ இருந்த அனுமதி சீட்டைக்‌ 


நவம்பர்‌ 2018 


காட்டி நூல்கரிடம்‌ அனுமதி கேட்க, அவரோ 


அருகிலிருந்த அறிவிப்பு பலகையைக்‌ காட்டினார்‌. 
" நான்கு மணிக்குமேல்‌ சிறப்பு பிரிவில்‌ எந்தப்‌ 
பொருளும்‌ காட்சிக்கு வைக்கப்படமாட்டாது, 
பார்வையிட விரும்பும்‌ பொருளை ஒரு மணி நேரம்‌ 
முன்னரே வந்து விவரங்கள்‌ தர வேண்டும்‌. 

" சற்றே வருத்தம்‌, அந்த வயதான நூலகரிடம்‌ 
நான்‌ வடக்கே குரோனிங்கென்‌ வெகுதூரத்திலிருந்து 
வருகிறேன்‌ ஒரு பத்து நிமிடம்‌ காண அனுமதி 
கேட்டேன்‌, நல்ல உள்ளம்‌ கொண்ட அவர்‌ என்னை 


அமரவைத்து விட்டு முயற்ச்சிப்பதாய்‌ சொன்னார்‌. 


உள்ளே தண்ணீர்‌ பாட்டில்கள்‌, பேனாக்கள்‌ அனுமதி 
கிடையாது, சற்று நேரத்தில்‌ அந்த நூலகர்‌ ஒரு சிறு 
வண்டியில்‌ இரண்டு செப்பேடுகளையும்‌ வைத்து 
எடுத்து வந்தார்‌, காணும்‌ போதே கண்களில்‌ ஆனந்தம்‌, 
கொடுத்தார்‌...நேரம்‌ 
குறைவாக இருக்கிறது சீக்கிரம்‌ பார்த்துச்‌ செல்லுங்கள்‌ 
என்றார்‌. 


சிறுபுன்னகையுடன்‌ கையில்‌ 


அழகு தமிழ்‌ ஏடுகள்‌ பொன்போல்‌ 
பாதுகாக்கப்படுகின்றன, கையில்‌ கையுறைகள்‌ மாட்டிக்‌ 
கொண்டே ஏடுகளைப்‌ புரட்டிப்‌ பார்க்கலாம்‌, அதன்‌ 


அருகே அதன்‌ விளக்கமும்‌ வைக்கப்பட்டுள்ளது. 


பெரிய செப்பேடு இராசராசன்‌ ஆணையை 
இராஜேந்திரன்‌ உறுதிப்படுத்தியது, முப்பத்தி ஒரு 
இதழ்கள்‌ தமிழும்‌ வடமொழியும்‌, சிறிய செப்பேடு 
முதலாம்‌ குலோத்துங்கன்‌ அதனை உறுதி படுத்தியதை 
சொல்வது ! 


லெய்டன்‌ செப்பேடுகளுடன்‌ யாம்‌. 


மனதில்‌ ஒரு பெரிய மகிழ்ச்சி, புகைப்படங்கள்‌ சில 
அருகிலிருந்து போர்த்துகசிய 
மாணவர்‌இதனை பற்றி என்னிடம்‌ ஆர்வமாய்‌ கேட்டு 
அறிந்து கொண்டார்‌, எடுத்துக்‌ 
கொடுத்தார்‌ செப்பேட்டு விவரங்களை அடுத்த 
பதிவில்‌ விவரமாய்‌ எழுதுகிறேன்‌! 


எடுத்துக்கொண்டேன்‌, 


புகைப்படமும்‌ 


நெதர்லாந்தின்‌ லெய்டனுக்கு எப்படி வந்தன 


செப்பேடுகள்‌? 


டியூலிப்‌ தேசமாம்‌ ஒல்லாந்தில்‌ பணிநிமித்தமாய்‌ வந்து 
சோழர்‌ செப்பேடுகளைத்‌ தேடிச்சென்று காண்பது ஒரு 
புது அனுபவம்‌ தான்‌, காற்றில்லா இடத்தும்‌ கடந்து 
செல்லும்‌ காதல்‌ போல்‌ தமிழும்‌, தமிழின்‌ சுவடுகளும்‌ 
உலகெலாம்‌ பரவியுள்ளன! 


"கடல்‌ 


இந்த லெய்டன்‌ செப்பேடுகளின்‌ சிறப்பே, 


ஹெரிட்‌டஐர்‌ 


610 :196239பு mmm 


www.heritager.org 


ல்க 409 J 3 HAS 
1 20% 1 லி 3, 21) % ல்‌ (ட்‌ ரக்த பத்‌ 7 


கடந்த நாட்டின்‌ மன்னன்‌" தமிழகத்தில்‌ செய்த 
படெஎத்த பள்ளிக்குச்‌ சோழர்கள்‌ அளித்த கொடைகளை 
தன்னகத்தே கொண்டு, இன்று மற்றொரு 
கடந்த தேசத்தில்‌ பொக்கிஷமாய்‌ நிற்பது தான்‌! 
சற்றே குழப்பமாய்‌ இருந்தால்‌ இப்படி சொல்கிறேன்‌, 
படித்துப்‌ பாருங்கள்‌. 


கடல்‌ 


கடல்கடந்த நாடாம்‌ கடாரத்து அரசன்‌ சோழ 
நாட்டில்‌ நாகபட்டினத்து அமைத்த சூளாமணி பன்ம 
விஹாரத்திற்கு சோழமன்னர்கள்‌ செய்த கொடையை 
செப்பேடுகள்‌ இந்தச்‌ 
செப்பேடுகள்‌ இன்று சோழ நாட்டில்‌ இல்லை கடல்‌ 
கடந்து மற்றோர்‌ தேசமாம்‌ நெதர்லாந்து எனும்‌ 
ஒல்லாந்தில்‌ உள்ளது. 


சொல்லச்‌ எழுதப்பட்டன, 


யாம்‌ வரலாற்றை முழுநேர படிப்பாய்‌ படித்ததில்லை, 
கற்றறிந்த அறிஞர்கள்போல்‌ அனுபவமும்‌ இல்லை, 
ஆங்காங்கு புத்தகங்களைப்‌ புரட்டி, ஏடுகளில்‌ படித்து, 
நண்பர்கள்‌ உதவியுடன்‌ தகவல்களைச்‌ சேகரித்து 
அளிக்கிறேன்‌, இந்தச்‌ செப்பேடுகளைப்‌ பற்றி யாம்‌ 
குறிப்பெடுத்த புத்தகங்களை உசாத்துணைகளாக 
(References) கடைசி பகுதியில்‌ குறிப்பிடுகிறேன்‌. 

லெய்டன்‌ பெறிய செப்பேடு, லெய்டன்‌ சிறிய 
செப்பேடு என்று இரண்டு செப்பேடுகள்‌ லெய்டன்‌ 
அருங்காட்சியகத்தின்‌ பிரத்தியேக சேகரிப்பு பகுதியில்‌ 


உள்ளன. 
பெரிய லெய்டன்‌  செப்பேடுகள்‌(21 ஏடுகள்‌)- 
இராஜராஜர்‌ -1, இராஜேந்திரர்‌-1 (சமஸ்கிருதம்‌- 6 


ஏடுகள்‌, 111 வரிகள்‌, தமிழ்‌- 15 ஏடுகள்‌, 332 வரிகள்‌) 
சிறிய செப்பேடுகள்‌(3 ஏடுகள்‌)- 
குலோத்துங்கன்‌ -1 


லெய்டன்‌ 


4 வ கழ்த்தி 
நர்‌ ்‌ 41 
்‌ aan; i 
அடு 2 
பர்‌ ய நப த 


எப்படி இந்தச்‌ செப்பேடுகள்‌ நெதர்லாந்து வந்து 
சேர்ந்தன? 


எப்படி இந்தச்‌ செப்பேடுகள்‌ நெதர்லாந்து வந்து 
சேர்ந்தன என்ற கேள்விக்கு, அந்த லெய்டன்‌ நூலகத்தில்‌ 
இந்தச்‌ செப்பேடுகளுடன்‌ அவர்கள்‌ வைத்திருந்த 
குறிப்பு விடையளித்தது, இந்த இரண்டு செப்பேடுகளும்‌ 
ஒல்லாந்ததை சேர்ந்த திரு பிலோரென்ஷியஸ்‌ 
காம்பெர்‌ என்பவரால்‌ இந்தியாவிலிருந்து ஒல்லாந்து 
(நெதர்லாந்து) இவர்‌ 
பட்டாவியா அமைச்சராயிருந்தார்‌. அவரது குடும்ப 
சொத்தாக இருந்த இந்த இரண்டு செப்பேடுகளும்‌ 
அவரது கொள்ளுப்பேத்தி திருமதி ஜோஹன்னா 
காம்பெர்‌ என்பவருக்கு வர, அவரை மணந்த கணவர்‌ 


கொண்டுவரப்பட்டன, 


ஹெக்‌. ஏ. ஹாமேக்கர்‌ என்பவர்‌ இந்தச்‌ செப்பேடுகளை 
1862 ஆம்‌ 
நூலகத்திற்கு அளித்தார்‌. இப்படி இந்தச்‌ செப்பேடுகள்‌ 
கடல்‌ கடந்து லெய்டன்‌ வந்து சேர்ந்தன. 


ஆண்டு லெய்டன்‌ பல்கலைக்கழக 


ஏன்‌ இந்த செப்பேடுகள்‌ முக்கியம்‌? 


கடல்‌ கடந்து தூரதேசத்திலும்‌ மிகவும்‌ சிறப்பாய்‌ 
பாதுகாக்கப்படுகின்ற தமிழர்‌ பொக்கிஷங்களில்‌ 
இவைகளுக்கு முதலிடம்‌. இன்றைக்கும்‌ 
படிக்கக்கூடிய அளவு தெளிவாய்‌ மிகக்‌ கவனத்துடன்‌ 


வைக்கப்பட்டுள்ளது. 


சோழ நாட்டிற்கும்‌ இன்றைய மலேயா தீபகற்பத்தில்‌ 
இருக்கும்‌ கடார தேசத்திற்கும்‌ இருந்த தொடர்புக்கு 
ஆதாரமாய்‌ விளங்குகிறது. இதனால்‌ கடல்‌ கடந்தும்‌ 
பரவியிருந்த சோழர்‌ செல்வாக்கை அறியமுடிகிறது. 

இவைகளில்‌ இடம்பெற்றுள்ள வடமொழி 


சுலோகங்களால்‌ சோழ மன்னர்களின்‌ வரிசையையும்‌, 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌டஜஐர்‌ 


00 


வரலாற்றையும்‌ அறிய முடிகிறது. மெய்க்கர்த்திகளால்‌ 
மன்னனின்‌ வீரச்செயல்களும்‌, அவர்கள்‌ ஆற்றிய 
போர்களும்‌ வெற்றிகளும்‌ அறியமுடிகிறது. 


சோழநாட்டின்‌ உட்பிரிவுகள்‌, ஊர்ப்பெயர்கள்‌, அந்தக்‌ 
காலத்து வாழ்ந்த மக்களின்‌ பெயர்கள்‌, நிலஅளவைகள்‌, 
வறிகள்பற்றி அறியமுடிகிறது. 


சைவ வைணவ கோயில்களைப்‌ பேணியது போலப்‌ 
புறசமயங்களான பெளத்த, சமணப்பள்ளிகளையும்‌ 
சோழ வேந்தர்கள்‌ பேணினர்‌ என்பதும்‌ நோக்கத்தக்கது. 
இடைக்கால தமிழக வரலாற்றை மீள்கட்டமைத்து 
வரலாறு அறிய, இந்தச்‌ 
செப்பேடுகள்‌ திகழ்கின்றன. 


உதவியாக 


மிகவும்‌ 


எங்கிருக்றெது செப்பேடுகள்‌ ? எப்படி காணலாம்‌? 


நெதர்லாந்தின்‌ தலைநகரம்‌ ஆம்ஸ்டர்டாம்‌ ஸ்கிபோல்‌ 
விமான நிலையத்திலிருந்து சுமார்‌ முப்பது/நாற்பது 
நிமிட இரயில்‌ பயணத்தில்‌ வரும்‌ இடமே லெய்டன்‌, 
புகழ்பெற்ற 

நெதர்லாந்தில்‌ 
அதிவேகமானதும்‌ 


பல்கலைக்கழகம்‌ அமைந்துள்ள ஊர்‌. 

இரயில்பயணம்‌ மிகவும்‌ 
ஆகும்‌. 
இரயில்‌ நிலையத்தில்‌ நீங்கள்‌ இறங்கினால்‌ கூகிள்‌ 


சுலபமும்‌ 
லெய்டன்‌ சென்ட்ரல்‌ 


மேப்‌ பார்த்து நடந்து செல்லச்‌ சுமார்‌ பத்து நிமிடம்‌ 


பிடிக்கும்‌, பேருந்தில்‌ சென்றால்‌ மூன்று நான்கு 
நிமிடத்தில்‌ லெய்டன்‌ பல்கலைக்கழக வாசலை 
அடையலாம்‌. 

லெய்டன்‌ பல்கலைக்கழக நூலகத்தின்‌ சிறப்பு 


சேகரிப்பில்‌ இந்தச்‌ செப்பேடுகள்‌ உள்ளன, சிறப்பு 
சேகரிப்பு "தங்கள்‌ முதல்‌ வெள்ளி" வரை காலை 
9 மணி முதல்‌ மாலை 5 வரை திறந்திருக்கும்‌. 
நூலகத்தைப்‌ பார்வையிட உங்களுக்கு ஒரு நாள்‌ 
பார்வையாளர்‌ அட்டை அல்லது ஒரு வருட அட்டை 
தேவைப்படும்‌. 

ஒரு நாள்‌ பார்வையாளர்‌ அட்டை - 10 யூரோக்கள்‌ 
ஒரு வருட அட்டை - 30 யூரோக்கள்‌ 


செல்வதற்கு ஒரு வாரம்‌ முன்பே லெய்டன்‌ நூலகத்திற்கு 
மின்னஞ்சல்மூலம்‌ பார்க்கவேண்டிய இந்த இரண்டு 
செப்பேடுகளின்‌ அனுப்பிவிடுவது 
நல்லது. 


விவரங்களை 


Or. 1688 Charter of king Kulottunga Chola I (. 
1070-1120 AD)] 

Or. 1687 Charter issued by king Rajendra Chola 
I 6. 1012-1042 AD] 


மாலை நான்கு மணிக்குமேல்‌ சென்றால்‌ 
செப்பேடுகளைப்‌ பார்ப்பது கடினம்‌, செப்பேடுகளைப்‌ 
பார்வைக்கு வைக்க அவர்களுக்குச்‌ சுமார்‌ ஒரு 


நவம்பர்‌ 2018 


மணிநேரம்‌ தேவைப்படும்‌, அதனால்‌ சுமார்‌ இரண்டு 


மணி நேரம்‌ முன்பே செல்வது நல்லது. சென்றதும்‌ 
உங்கள்‌ மின்னஞ்சல்‌ நகலையும்‌, அட்டையையும்‌ 
காட்டி நீங்கள்‌ பார்க்க விரும்பும்‌ செப்பேடுகளின்‌ 
எண்களை நூலகரிடம்‌ சொல்லுங்கள்‌ (1687 & 0. 
1688) 


நூலகத்தில்‌ பணிபுரிவோர்‌ அத்தனைபேரும்‌ 
கனிவானவர்கள்‌, விவரம்‌ கேட்டால்‌ அருமையாய்‌ 
சொல்பவர்கள்‌. 


கண்ணீர்‌ போன்ற திரவங்கள்‌, பேனாக்கள்‌ கொண்டு 
செல்ல உள்ளே அனுமதி இல்லை, பென்சிலை 
உபயோகப்படுத்தி குறிப்புகள்‌ எடுத்துக்கொள்ளலாம்‌, 
நூலகர்‌ அனுமதி பெற்று பிளாஷ்‌ இல்லாமல்‌ 
புகைப்படமும்‌ எடுத்துக்கொள்ளலாம்‌. 
செப்பேடுகளைத்‌ தொட்டு பார்க்கக்‌ கையுறைகளை 


பயன்படுத்தலாம்‌. 


பெறிய சிறிய செப்பேடுகளில்‌ உள்ள செய்திகள்‌ யாது, 
இதுவரை இந்தச்‌ செப்பேடுகளை ஆய்வு செய்தோர்‌ 
யார்‌ 2 இந்தச்‌ செய்திகளையெல்லாம்‌ அடுத்த 
பதிவில்‌ விரிவாய்‌ பாப்போம்‌, இடையே ஐரோப்பிய 
பக்கங்களையும்‌ நான்‌ புரட்டவேண்டியிருக்கிறது :-) 


- தனசேகர்‌ பிரபாகரன்‌ 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-196 03119 பு MMM 


www.heritager.org 


இந்த மழை காரணமாகத்‌ தகவல்‌ தொழில்நுட்ப 
கருவிகள்‌ எதுவும்‌ வேலை செய்யாமல்‌ போகவே, 
என்ன செய்யலாம்‌ என்று யோசித்து, கடைசியில்‌ 
வருடக்கணக்கில்‌ வாங்கி அப்படியே வைக்திருக்கும்‌ 
புத்தகங்களை நோக்கிச்‌ சென்றது மனம்‌. நான்கு 
இரண்டே படித்து 
முடித்துவிட்டேன்‌. கதையின்‌ சுவாரஸ்யமும்‌, நிறைய 


பாகங்கள்‌, நாட்களில்‌ 
நேரமும்‌ கிடைத்தமையால்‌ எந்த மாற்று சிந்தனையும்‌ 
இல்லாமல்‌, இனிதே திருவரங்கனோடு அவரின்‌ 
உலாவில்‌ சுற்றி வர முடிந்தது. 

கதைக்களம்‌ திருவரங்கம்‌, அதைச்‌ சுற்றி நடந்த 
சுல்தான்கள்‌ படையெடுப்பு, விஜயநகர சாம்ராஜ்யத்தின்‌ 
எழுச்சி. பெரிய சரித்திர ஆதரங்களை கொண்டு, 


ஆசிரியர்‌ சீரிய ஒரு கதையையும்‌, வரலாற்றையும்‌ 
நம்மிடம்‌ கொண்டு வந்திருக்கிறார்‌. 
சுல்தான்களின்‌ படையெடுப்பின்போது, உற்சவர்‌ 


திருவரங்கனை அரங்க நகரிலிருந்து பாதுகாப்பாய்‌ 


வெளியே அனுப்பி விடுகின்றனர்‌. அவர்‌ 
நாச்சியார்களையும்‌ தனியே அனுப்பி விடுகின்றனர்‌. 
அவர்‌ பல இன்னல்கள்‌ கடந்து, தன்‌ ஆபரணங்கள்‌ 
கவரப்பட்டு, ஆடைகள்‌ இழந்து, 
இல்லாது, காடு, மலை, ஆறு என்று பல ஊர்களில்‌ 
சுற்றி, சில நேரங்களில்‌ கொண்டாடப்பட்டும்‌, சில 
நேரங்களில்‌ மறைந்தும்‌ ஒரு நாற்பது வருடங்களுக்கு 
மேல்‌ போராடி எப்படி மீண்டும்‌ தன்‌ அரங்க நகருக்கே 


நெய்வேதனம்‌ 


வருகிறார்‌ என்பது தான்‌ கதை. 
கதையின்‌ கதாநாயகர்‌, அவர்‌ மகன்‌ 
வல்லபன்‌, இவர்கள்‌ இருவருமே எதிர்பாராமல்‌ இந்தக்‌ 
கதைக்குள்‌ வந்து அவர்களின்‌ வீர தரத்தால்‌ கதையின்‌ 


குலசேகரன்‌, 


நாயகன்‌ ஆகிறார்கள்‌. அது போகப்‌ பல வைணவ 
குருக்களைக்‌ கதை நமக்கு அறிமுகம்‌ செய்கிறது. 


அந்த உலா, அரங்க நகரில்‌ தொடங்கி, அழகர்‌ கோவில்‌, 
எட்டயபுரம்‌ வழியே நாகர்கோவில்‌, திருவனந்தபுரம்‌ 


, கொல்லம்‌, கோழிக்கோடு சென்று, அங்கிருந்து 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌8டஐர்‌ 


சத்திய மங்களம்‌ சென்று, திரும்ப 
மேல்கோட்டை வந்து, திருப்பதி சென்று, கண்ணனூர்‌ 


வந்து மீண்டும்‌ அரங்க நகரை வந்து அடைகிறது. 


மேல்கோட்டை, 


பல சரித்தர குறிப்புகள்‌ தந்து, கதையை நகர்த்திருக்கிறார்‌ 
ஆசிரியர்‌. முதல்‌ சில பக்கங்களிலேயே ஆசிரியரின்‌ 
நடை நம்மைக்‌ கவர்ந்து விடுகிறது. 


அவரின்‌ அரங்க நகர போர்‌, கண்ணனூர்‌ கோட்டை 
முற்றுகை, சுல்தான்களின்‌ வாழ்க்கை முறை, தமிழகத்தில்‌ 
அவர்கள்‌ செய்த அடக்குமுறை, அந்தத்‌ தலைமுறை 
மக்களின்‌ எதிர்பார்ப்பு, விஜயநகர சாம்ராஜ்யத்தின்‌ 
எழுச்சி, தமிழ்‌ மக்களின்‌ பழக்க வழக்கங்களையும்‌, 
மதத்தைக்‌ 
அவற்றைச்‌ சார்ந்த மனிதர்கள்‌, அவர்களின்‌ வாழ்வியல்‌ 
முழை, 
நிறைய செய்திகள்‌ கொண்ட புத்தகம்‌ இது. 


காக்க அவர்களின்‌ முயற்சி, காடுகள்‌, 


கள்வர்கள்‌, அவர்களின்‌ வழக்கங்கள்‌ என்று 


காவிரியும்‌, 
பேசுகிறார்கள்‌. 


நம்மோடு நிறைய 
சேர்ந்து நமக்கும்‌ 
அரங்கன்‌ படும்பாடு எப்போது முடிவிற்கு வரும்‌ 
என்று எண்ணம்‌ வரச்செய்யும்‌ அளவிற்கு ஆசிரியர்‌ 
கருத்துக்களை அழகாய்‌ கோர்த்திருக்கிறார்‌. ஒரு 
அழகிய பழைய தமிழ்‌ படம்‌ பார்க்கும்‌ படி இருக்கிறது 
புத்தகம்‌. 


குலசேகரனும்‌ 
அவர்களோடு 


மூன்று, நான்காம்‌ பாகத்திற்கு ஆசிரியரின்‌ பெரிய 


சரித்திர சான்று, "மதுரா விஜயம்‌" என்னும்‌ நூல்‌, 
இது கங்கா தேவி என்னும்‌ ராணி இயற்றியுள்ளார்‌. 
குமார 


இவரின்‌ 


இவர்‌, விஜயநகர சாம்ராஜியத்தை சேர்ந்த, 
கம்பணன்‌ அவர்களின்‌ மனைவி ஆவர்‌. 


புத்தகத்திலிருந்து, பல குறிப்புகள்‌ கதைக்கான தளமாக 
எடுத்தாளப்படுள்ளது. 
வரைப்படங்களும்‌, சித்திரங்களும்‌ புத்தகத்தில்‌ 
இணைக்கப்பட்டுள்ளது. திரு .கோபுலு அவர்கள்‌ 
சித்திரங்கள்‌ வரைந்துள்ளர்கள்‌. அருமையான 
திருவரங்கனும்‌ 
எப்படி நகர்றொர்கள்‌ என்று சொல்வது புரிதலை 
அதிகமாக்குகிறது. 


வரைபடங்கள்‌ கொண்டு கதையும்‌, 


நாம்‌ அதிகம்‌ சரித்திர நாவல்களில்‌ படித்திடாத ஒரு 
கதைக்களம்‌. எப்போதும்‌ அரசர்களும்‌, அவர்களின்‌ 
குடும்ப 


கதைக்கான கருவாக 


போர்‌ அரசியல்‌ சண்டைகள்‌, பகை 


போன்றவையே எப்போதும்‌ 


இருக்கும்‌. 


ஆனால்‌ இங்கு, ஒரு சிலை, அதுவும்‌ அரங்க நகரை 
ஆட்சி செய்யும்‌, ரங்கரின்‌ சிலை, அவரே அதன்‌ 
மன்னர்‌, அவரின்‌ கதை இது. ஆசிரியர்‌ ஊர்களின்‌ 
பெயரைக்‌ குறிப்பிடும்‌ போது, அதன்‌ தற்போதைய 
பெயர்‌ அதன்‌ அந்நாளைய முக்கியத்துவம்‌ என்று பல 
சான்றுகள்‌ தருகிறார்‌. ஒரு சரித்திர வரலாற்று நாவல்‌ 
என்பதை மீறிப்‌ புத்தகம்‌ பல பல சரித்திர வரலாற்று 
புத்தகங்களின்‌ பெட்டகமாகவே உள்ளது. 


நேரம்‌ கிடைத்தால்‌, குல சேகரனையும்‌, 
வாசந்திகாவையும்‌, ஹேம லேகாவையும்‌, 
வல்லபனையும்‌, மதுராவையும்‌, முக்யெமாகத்‌ 
திருவரங்கனையும்‌, விஜய நகரத்தையும்‌ கண்டுவர 


"திருவரங்கன்‌ உலா" படியுங்கள்‌. 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌டஐர்‌ 


bio usbejusy mM 


www.heritager.org 


- தமிழகன்‌ 


நம்‌ பாடப்‌ புத்தங்களில்‌ அநேகமாக எல்லோரும்‌ 


இச்சொற்றொடரை கேட்டதுண்டு, "குடவோலை 
முறை". 

உத்திரமேரூரில்‌ உள்ள முதல்‌ பராந்தகன்‌ 
சோழன்‌ காலத்து பெருமாள்‌ கோவிலில்‌ உள்ள 


கல்வெட்டுகளே நம்‌ இந்தியத்‌ தேர்தல்‌ முறைக்கு 
முன்னோடியாக விளங்கும்‌ குடவோலை முறைப்‌ 


பற்றி எடுத்துரைகின்றன. 


இக்கல்வெட்டுகள்‌ படி ஊர்சபை அமைக்க, தேர்தலில்‌ 


போட்டியிடும்‌ வேட்பாளருக்குச்‌ சொந்தவீடு இருக்க 
வேண்டும்‌, சொந்த நிலம்‌ இருக்க வேண்டும்‌, சரியாக 
வரி கட்டியிருக்க வேண்டும்‌, அதிகப்‌ பட்சம்‌ எத்தனை 
ஆண்டுகள்‌ பதவி வகிக்கலாம்‌ போன்ற விதி முறைகள்‌ 


உள்ளன. 
சோழர்‌ காலத்தில்‌ உத்திரமேரூர்‌ கல்வெட்டும்‌, 
திருநின்றவூர்‌, சேய்ஞ்ஞலூர்‌ கல்வெட்டுகளும்‌ 


அக்காலத்தில்‌ நடந்த தேர்தல்குறித்த தகவல்களைத்‌ 
தருகின்றன 


ஆனால்‌ இப்பெருமைக்கு உரியவர்கள்‌ சோழர்கள்‌ 
மட்டுமல்ல, சங்ககாலப்‌ பாண்டியர்களும்‌ அரசர்களும்‌ 
இத்தேர்தல்‌ 


ஆவார்கள்‌. ஊரவைக்கு நடத்தப்படும்‌ 


முறைக்குக்‌ குழிசியோலை என்று பெயர்‌. 

சங்க இலக்கியமானாக அகநானூற்றிலும்‌ பாண்டியக்‌ 
காலத்‌ தேர்தல்‌ முறைபற்றிக்‌ குறிப்புகள்‌ வருகின்றனர்‌. 
"கயிறு பிணிக்‌ குழிசியோலை கொண்டமர்‌ 


நவம்பர்‌ 2018 


பொறிகண்டழிக்கு மாவணமாக்களின்‌" அகம்‌ - 77) 


சோழர்‌ கல்வெட்டைவிட நூறாண்டுகளுக்கு 


முன்பாகக்‌ கிடைக்கும்‌ அதாவது கி.பி 8 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ திருநெல்வேலி மனூரில்‌ கிடைக்கும்‌ 
பாண்டிய மன்னன்‌ மாறஞ்சடையனின்‌ இக்கல்வெட்டு 
பாண்டியர்‌ காலம்‌ தொட்டே தமிழகத்தில்‌ தேர்தல்‌ 


முறை இருத்ததை பற்றி விளக்குகிறது. 


திருடியவர்‌, கையூட்டு பெற்றவர்‌, தவறுகள்‌ 
செய்து தண்டனை பெற்று பின்‌ நல்லவரானோந்‌ 
ஆண்‌, வதி 
உறவினர்கள்‌ குழிசியோலை முறையில்‌ போட்டியிட 
தகுதியவற்றவர்கள்‌ எனப்‌ கல்வெட்டு 
கூறுகிறது 


மேற்கண்டவர்களின்‌ பெண்‌ 


பாண்டியர்‌ 


பணி மீண்டும்‌ 
பங்குபெற வாய்ப்பு வழங்குவதில்லை. 


ஐந்தாண்டுகள்‌ செய்தோருக்கு 
தேர்தலில்‌ 
ஒரு ஆண்டுப்‌ பணி செய்தால்‌, இரண்டு ஆண்டு 
இடைவெளிக்குப்‌ பின்தான்‌ மீண்டும்‌ பணி செய்ய 
வாய்ப்பு வழங்கப்பட்டது . வேட்பாளர்‌ மட்டுமின்றி 
அவர்‌ உடன்‌ பிறந்தவர்கள்‌, தந்தை, மக்கள்‌ யாவரும்‌ 
இரண்டாண்டு பணி செய்யக்‌ கூடாது, என விதிகள்‌ 
வைத்திருந்தனர்‌. இதில்‌ கிடைக்கும்‌ முக்கியத்‌ தகவல்‌ 
70 வயதுக்கு மேல்‌ தேர்தலில்‌ யாரும்‌ போட்டியிடக்‌ 
கூடாது என்பதாகும்‌. 

இது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட ஊர்களில்‌ 
மட்டும்‌ நடந்த ஊர்‌ சபை தேர்தல்‌ முறை 
ஆய்வாளர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


என 


ஹரிட்‌£டஜர்‌ 


- எம்தபதி.வே.இராமன்‌ 
தொல்லியல்துறை, (ஒய்வு) 


100 
கடக்குமேயானால்‌ அப்பொருள்‌ தொல்பொருளாக 


எந்தவொரு பொருளும்‌ ஆண்டுகளை 
கருதப்படுகிறது. கல்வெட்டுச்‌ சிறப்பு, கட்டடக்‌ கலை 
மற்றும்‌ சிற்பக்‌ கலை சிறப்புக்‌ கருதி தமிழகத்தில்‌ பல 
கோயில்களை வரலாற்று நினைவுச்‌ சின்னங்களாக 
பராமரித்து வருகிறது. இந்த சமய அறிநிலைத்‌ துறையின்‌ 
நிர்வாகத்தில்‌ ஆயிரக்கணக்கான கோயில்கள்‌ உள்ளன. 


மத்திய, மாநில தொல்லியல்‌ துறை 
கோயில்கள்‌ மட்டுமல்லாமல்‌ அரண்மனைகள்‌, 
கோட்டைகள்‌, கல்லறை என பாதுகாக்கப்பட்ட 
சின்னங்களாக அறிவித்துள்ளன. 
கோயில்களை ஒன்றுபோல்‌ அமையாமல்‌ பலவித 


கோயில்களை கட்டமைத்த காரணமே இறைப்பற்றை 


வளர்க்கவும்‌, வாழ்க்கை நெறிமுறைகளை 
நிலைப்படுத்தவும்‌ தான்‌. கோயில்கள்‌ வழிபாட்டுத்‌ 
தலங்கள்‌ மட்டுமல்ல. இலக்கியம்‌, அரசியல்‌, 


சமயநிலைகள்‌, சமுதாயம்‌, பொருளாதாரம்‌, வாழ்வியல்‌ 
முறைகள்‌, கலைகளின்‌ வளர்ச்சி என்ற ஒரு நாடு பற்றிய 
அனைத்துச்செய்திகளையும்‌ வழங்கும்‌ கல்வெட்டுகளைக்‌ 


நவம்பர்‌ 2018 


= எ 


கோயில்களில்‌ புறச்சுவர்களில்‌ 


காண கிடக்கிறது. 


கட்டடம்‌ மற்றும்‌ சிற்பக்கலைச்‌ சிறப்பு வாய்ந்த 


இத்தகைய கோயில்களைக்‌ கண்டு மகிழலாம்‌. 
கோவில்‌: 

பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான்‌ சேரும்‌ 
பெருங்கோயில்‌ எழுபதினோ டெட்டும்‌ மற்றும்‌ 
கரக்கோயில்‌ கடி பொழிற்சூழ்‌ ஞாழற்கோயில்‌ 
கருப்பறியல்‌ பொருப்பனைய கொகுடிக்‌ கோயில்‌ 
இருக்கோதி மறையவர்கள்‌ வழிபட்டேத்தும்‌ 
இளங்கோயில்‌ மணிக்கோயில்‌ ஆலக்கோயில்‌ 
திருக்கோயில்‌ சிவனுறையும்‌ கோயில்‌ சூழ்ந்‌ 
தாழ்ந்திறைஞ்சத்‌ தீவினைகள்‌ தீரு மன்றேப்‌. 
அப்பர்‌ பெருமான்‌ தம்‌ எளிய தமிழில்‌ 
பெருங்கோயில்‌, கரக்கோயில்‌, மணிக்கோயில்‌, 
ஞாழற்கோயில்‌, கொகுடிக்கோயில்‌, இளங்கோயில்‌, 
மணிக்கோயில்‌, ஆலக்கோயில்‌ என பல்வகைக்‌ 


கோயில்களைப்‌ பற்றி பேசுகிறார்‌. எனவே பல்லவர்‌ 
காலத்தொடக்கத்திலும்‌, இறுதியிலும்‌ கோயில்களின்‌ 
தோற்றத்தை இலக்கியம்‌, மற்றும்‌ கல்வெட்டுச்‌ 


ஹெரிட்‌ட ஜர்‌ 


610-190 03119 பு MMM 


010 


சான்றுகள்‌ மூலமாகவே அறிய முடிகிறது. மணிப்புறாத்‌ துறந்த மரஞ்சோர்‌ 
மாடத்து" - என அகநானூறு பேசும்‌. 
இத்தகைய கோயில்களை அறிந்துக்‌ கொள்வதன்‌ 
வாயிலாக நம்முடைய கலாச்சாரம்‌, பண்பாடு இருப்பினும்‌ பல்லவர்‌ காலத்திலிருந்துதான்‌ நமக்கு 
சிற்பிகளின்‌ கட்டுமானத்‌ திறன்‌, தொழில்‌ கோயில்களின்‌ இலக்கணம்‌, சான்று கிடைக்கப்‌ 
நுணுக்கம்‌ இவற்றோடு நம்முடைய பக்தியையும்‌ பெறுகிறது. பல்லவர்‌ கால கோயில்களை குடைவரைக்‌ 
முழுமையாக அறிந்துக்‌ கொள்ள முடிகிறது. கோயில்கள்‌, ஒற்றைக்‌ கற்கோயில்கள்‌, கட்டடக்‌ 
கோயில்கள்‌ என வகைப்படுத்தலாம்‌. இவற்றையே 
சங்க காலத்தில்‌ முறையோடு வகுத்துக்‌ குடைவித்த கோயில்கள்‌, செதுக்குவித்த கோயில்கள்‌, 
தொகுக்கப்பட்ட மனை நூல்கள்‌ இருந்தனவெனச்‌ கட்டுமானக்‌ கோயில்கள்‌ எனவும்‌ கூறலாம்‌. 
சங்க இலக்கியங்கள்‌ வாயிலாக அறிகிறோம்‌. 
மண்டகப்பட்டு என்னுமிடத்தில்‌ குடைவரையை 
"நூலோர்‌ சிறப்பின்‌ முகில்‌ தோய்‌ மாடம்‌, தோற்றுவித்த மகேந்திரவர்மர்‌ கல்வெட்டு செய்தியை 


மயன்‌ பண்டிழைத்த மரபினது தான்‌" தருகிறார்‌. எனவே இதற்கு முன்னர்‌ செங்கல்‌, மண்‌, 
உலோகம்‌, சுதைப்‌ போன்ற மூலப்‌ பொருள்களால்‌ 

என்னும்‌ சிலப்பதிகார அடிகள்‌ கோயில்கள்‌ கட்டமைக்கப்பட்டன என அறிகிறோம்‌. 

அக்காலத்தில்‌ சிற்ப நூல்களும்‌ சிற்பிகளும்‌ 

இருந்தனர்‌ என்பதனை அறிய தருகிறது. பல்லவர்‌ கால கட்டுமானக்‌ கோயில்களை 


தொடர்ந்து சோழர்கள்‌ ஏராளமான கோயில்களை 
கோயில்கள்‌ யாவும்‌ சிற்ப ஆகம நூல்‌  எடுப்பித்துள்ளனர்‌. விசயலாயன்‌ தொடங்கி இராசராசன்‌ 
மரபுபடியே கட்டமைந்தன என்பதனை ஆய்வுகள்‌ வரை எடுப்பித்த அனைத்துக்‌ கோயில்களும்‌ சிற்பம்‌ 
தெளிவாக்குகின்றன. பொதுவாக விமானமானது ஆறு மற்றும்‌ கட்டடக்‌ கலைச்‌ சிறப்புமிக்க எழில்மிகு 
ஆதார அங்கங்களைக்‌ கொண்டமைவதாகும்‌. அவை கோயில்களே, இக்காலக்‌ கோயில்கள்யாவும்‌ 
முறையே அதிட்டானம்‌ சுவர்‌, பிரஸ்தரம்‌, கண்டம்‌, பல்லவர்‌ கால கலை முறையினை தொடர்ச்சியாக 
சிகரம்‌, தூபி என்பதாகும்‌. இவை கால்‌, பாதம்‌, தோள்‌, கொண்டு எடுப்பிக்கப்பட்ட கோயில்கள்‌ ஆகும்‌. 
கழுத்து, தலை, முடி என மனிதனுடைய உடலை 
அடிப்படை இலக்கணமாக கொண்டு அமைந்தன. கூரை 


இதனால்‌ தான்‌ திருமூலர்‌ விமானத்தின்‌ மூன்று முக்கிய உறுப்புகளில்‌ 
உள்ளம்‌ பெருங்கோயில்‌ ஊனுடம்பு ஆலயம்‌ கூரையும்‌ ஒன்றாகும்‌. உத்தரம்‌, வாசனம்‌, வலபி, 
என்றுகூறுகிறார்‌. இத்தகைய கோயில்களை நிர்மாணம்‌ கபோதம்‌, யாளி வரி இதன்‌ உறுப்புகளாகும்‌. 
செய்திட கட்டடக்கலை நூல்‌ அறிந்த புலவர்‌ வலபி பகுதியில்‌ பூத கணங்கள்‌ எல்லா 
இருந்தனர்‌. அவர்களை நூலறிபுலவர்‌ என்றழைத்தனர்‌. கோயில்களிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. மாமல்லபுரம்‌ 

பல்லவர்‌ காலக்‌ கோயிலான கொற்றவை கற்றளியில்‌ 


"நரலறிபுவர்‌ நுண்ணிதிற்‌ கயிறிட்டுத்‌ பூத கனம்‌ காட்டப்பட்டுள்ளது. வலபியை அடுத்து 
தேஎங்‌ கொண்டு தெய்வநோக்கிப்‌ கவிழ்ந்த நிலையில்‌ சற்று முன்‌ வந்ததாய்‌ அமையும்‌ 
பெரும்பெயர்‌ மன்னர்க்கு ஒப்ப மனை வகுத்து பகுதி கபோதம்‌ எனப்படும்‌. இந்த கபோதத்தில்‌ 
ஒழுங்குடன்‌ வளை இய ஓய்குநிலை திருப்பங்களில்‌ கோடிப்பாளை எனும்‌ கருக்கணிகளும்‌ 
வரைப்பின்‌" (நெடுநல்‌ வாடை) இடையே கூடுகளும்‌, கூடுகளில்‌ சிற்பங்களும்‌ கந்தர்வா 
தலைகளும்‌ சில கோயில்களில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
நூலறிப்புலவர்களே பின்னாளில்‌ 
பெருந்தச்சன்‌ என்றழைத்து, இந்நாளில்‌ யாளிவரி தளமுடிவைக்‌ காட்டுவதாகும்‌. இதனை 
ஸ்தபதி எனவும்‌ அழைக்கப்படுவதாறெது. பூமிதேசம்‌ என்பர்‌. இவ்வரியில்‌ யாளிகள்‌ 
ஐ வரிசையாகவோ அல்லது இணைகளாகவோ 
2 சங்க கால கோயில்கள்‌ சுட்ட செங்கற்களால்‌ காட்டப்படுவதுண்டு. சோழர்கால கோயில்களில்‌ 
2 கட்டமைந்தன. எனவே இத்தகைய கோயில்கள்‌ யாளிகள்‌ சிறப்பாக கையாளப்‌ பட்டதற்கு சான்றாக 
க காலத்தாலும்‌, இயற்கையின்‌ சீற்றத்தாலும்‌, கோயில்கள்‌ பலவுண்டு. சோழர்காலக்‌ கட்டடக்கலைப்‌ 
2. மக்களின்‌ கவனக்‌ குறைவாலும்‌ அழிந்துவிட்டன. பற்றி அடுத்தக்‌ கட்டுரையில்‌ காண்போம்‌. 
= இவ்வாறு அழிந்த செங்கற்கோயிலை 
= ஸ்தபதி. வே. இராமன்‌ 


40 "இட்டிகை நெடுஞ்சுவர்‌ விட்டம்‌ வீழ்ந்தெ தொல்லியல்துறை 


நவம்பர்‌ 2018 ஹெரிட்‌ட ஜர்‌ 


00 


- சரவணமணியன்‌ 


எருமை எமனோட வாகனமாம்‌.. அதோட தலைய 
வெட்டி இங்க வச்சுருக்காங்க.அது அந்தப்‌ பக்கமா 
பார்க்குற மாதிரி இருக்கு சரி நம்ம இந்தப்‌ பக்கமா 


பார்வைய செலுத்துவோம்‌ னு எடுத்த புகைப்படம்‌ 
தான்‌ இவை. சரி ஏன்‌ எருமை தலைய வெட்டி இப்படி 
வைக்கிறாங்க னு தேடும்போது சுவாரஸ்யமான சில 
விடயங்களைப்‌ பார்க்க நேர்ந்தது. 


அதோட பிம்பம்‌ தான்‌ இந்தப்‌ பதிவு. 


மேற்குத்தொடர்ச்சி மலையின்‌ ஓர்‌ பகுதியான 
நீலகிரி மாவட்டத்தின்‌ சோலை வனங்கள்‌ மற்றும்‌ 
புல்தரைகள்‌ அடர்ந்து வளர்ந்துள்ள பகுதியில்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கும்‌ சுமார்‌ 6 பண்டைய பழங்குடிகளில்‌ 
ஒரு இந்தத்‌ 
தோடர்கள்‌ எனும்‌ இன மக்கள்‌: இயற்கையோடு 


வகையினராகக்‌ கருதப்படுகிறாங்க. 


ஒன்றி வாழும்‌ இவர்களின்‌ வாழ்க்கையில்‌, எருமைகள்‌ 


ஓர்‌ அங்கமாகக்‌ கருதப்படுகிறது. தோடர்கள்‌ அல்லது 
தொதுவர்‌ னு இவங்கள சொல்றாங்க. 


நவம்பர்‌ 2018 


௩௮ 


எ 


x அதி க 


உள்ளனர்‌. 
இந்தத்‌ 
தொதவம்‌ என்ற வார்த்தைக்கு அர்த்தம்‌ தேடும்போது 
மக்கள்‌ என்பது புலனாகிறது. தோடா இன மக்கள்‌ 


இங்க சுமார்‌ 1600 பேர்‌ மட்டுமே 


இவர்கள்‌ பேசக்கூடிய மொழி ்‌ தொதவம்‌ . 


வனங்களினூடே தங்களின்‌ வாழ்வியலை அமைத்துக்‌ 
கொண்டதன்‌ விளைவாகவும்‌ விவசாய தொழிலில்‌ 
ஆர்வமற்று இருந்ததாலும்‌ 
வாழ்க்கையை நடத்திச்‌ செல்ல உயிர்ச்‌ சூழலையே 
நம்பி இருந்துள்ளார்கள்‌. 


அவர்கள்‌ தங்கள்‌ 


அவர்களின்‌ வாழ்வாதாரமாக இருந்தவை இந்த 
எருமைகளே இவங்க வளர்க்குற 
எருமைகளுக்கும்‌ இவங்க இன பெயரே சேர்ந்து 
வருது. இங்க இருக்க எருமைகள்‌ உலகில்‌ வேறு 


இல்லை 


என்பதால்‌ 


எங்கும்‌ என்பதும்‌, தோடர்களுக்காகக்‌ 
கடவுளால்‌ படைக்கப்பட்டவை என்பதும்‌ இவர்களின்‌ 


ஐதீகம்‌(நோட்‌ தி பாய்ண்ட்‌ - இவர்களின்‌ நம்பிக்கை). 


தோடா எருமைகள்‌ பாரம்பரியமிக்கவை. 


இவை பிற எருமை சுமார்‌ 


இனங்களிலிருந்து 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-196 03119 பு MMM 


www.heritager.org 


நவம்பர்‌ 2018 


எண்ணூறு ஆண்டுகளுக்கு 


இரண்டாயிரத்து 
முன்பாகவே பிரிந்து தனி இனமாக உருவானதாக 


மரபுக்கூறு ஆராய்ச்சிகள்‌ தெரிவிக்கின்றன. தோடர்‌ 
இன மக்களின்‌ பிறப்பு முதல்‌ இறப்பு வரையான 
அனைத்து சடங்குகளிலும்‌ இந்த வகை எருமைகளுக்கு 
முக்கிய பங்கு உண்டு. தோடர்‌ ரக எருமைகளின்‌ 
கொம்புகள்‌ 1.5 மீட்டர்வரை வளருமாம்‌. இவற்றின்‌ 
முரட்டுத்தன்மை 


உடலமைப்பு மிகவும்‌ போன்ற 


தோற்றம்‌ உடையது. 
எனவே, இவற்றுக்காக வட்டமான கற்கள்‌ அடுக்கி 
எருமைப்பட்டி (தொளா) செய்து அதில்‌ அடைத்து 
வைப்பார்கள்‌. ஓர்‌ 
குறைவாகவே பால்‌ தரும்‌. ஆனால்‌, பால்‌ மிகவும்‌ 
அடர்த்தியாகவும்‌, திடமாகவும்‌ இருக்கும்‌. தோடரின 
மக்கள்‌ சுத்த சைவர்கள்‌. இவர்களின்‌ பாரம்பறிய 


எருமை 5 லிட்டருக்கும்‌ 


உணவான பால்சாதம்‌, நெய்‌ சாதம்‌, ஓட்வியதோர்‌ 
எனப்படும்‌ உருண்டை சாதம்‌ பாலை சார்ந்தே உள்ளது. 


ஒவ்வொரு தோடரின மக்களின்‌ வீட்டிலும்‌ எருமை 


குடும்ப உறுப்பினர்போலப்‌ பாவிக்கப்படுகிறது. 
எருமையை எமனின்‌ வாகனமாகக்‌ கருதப்படும்‌ 
நிலையில்‌, தோடர்கள்‌ அவற்றை இறைவனுக்கு 
சமமாகக்‌ கருதுகின்றனர்‌. அனைத்து கோவில்களிலும்‌ 
எருமையின்‌ கொம்பு அல்லது எருமையின்‌ தலை 
வடிவம்‌ பொறிக்கப்பட்டிருக்குமாம்‌. சரி நம்ம 
போய்ப்‌ பார்க்கலாம்‌ னு பார்த்தா அவங்க மொழி 
நமக்குத்‌ தெறியாது மற்றும்‌ அவங்க வெளியாட்கள 
கோவில்‌ 
திறந்திருக்கும்‌ நேரங்களில்‌ பூசாரி மட்டுமே, கோவில்‌ 


அனுமதிக்க மாட்டாங்கனு சொல்கறாங்க. 
எருமைகளிலிருந்து பாலைக்‌ கறந்து, பூஜை செய்வார்‌. 


கோவில்‌ இந்த 


எருமைகளிடமிருந்து பால்‌ கறக்கப்பட மாட்டாது. 


திறக்கப்படாத நேரங்களில்‌ 
இந்தியாவில்‌ உள்ள 12 எருமை இனங்களில்‌ தோடர்‌ 
வாய்ந்ததா 
மட்டத்திலிருந்து சுமார்‌ 2500 


எருமை தனித்தன்மை சொல்றாங்க. 


கடல்‌ மீட்டர்‌ 


உயரத்தில்‌ மட்டுமே இந்த இனம்‌ உள்ளதாம்‌. 17-வது 
நூற்றாண்டுக்கு முன்னர்‌ பல்லாயிரக்கணக்கில்‌ இருந்த 
எருமைகள்‌, 


கடைசியா 1994-ம்‌ ஆண்டின்‌ கணக்கெடுப்பின்படி 3531 
எருமைகள்‌ மட்டுமே இருந்தன. இந்த எண்ணிக்கை 
வெகுவாகக்‌ குறைந்து தற்போது 1500-க்கும்‌ குறைவான 
உள்ளன. 


எருமைகளே வேட்டையாடுதலவுக்கு 


இரையாகும்‌ எருமைகள்‌ - மனித வேட்டையா 
அல்லது விலங்குகளின்‌ வேட்டையா னு தெறியல. 
உலகளவிலும்‌ இந்தியாவின்‌ அநேக மாநிலங்களிலும்‌ 
ஒரு சமூகம்‌ முன்னின்று ஒரு குறிப்பிட்ட இனத்தைச்‌ 
சார்ந்த கால்நடை வளர்ப்பில்‌ ஈடுபட்டு வருகிறது. 
பாகிஸ்தானில்‌ பஸ்தூன்‌ இன மக்கள்‌, கென்யாவில்‌ 
சம்புறு இன மக்கள்‌, ராஜஸ்தானில்‌ ரைக்கா இன 
மக்கள்‌, தமிழகத்தில்‌ ஈரோடு பர்கூர்‌ மலைப்பகுதியில்‌ 
லிங்காயத்து மக்கள்‌ ஆகியோர்‌ இதற்குச்‌ சான்றாக 
விளங்குகின்றன. 


இந்த மக்கள்‌ தமது வாழ்விடத்தையும்‌ தமது கலாச்சார 
முறைகளையும்‌ தாங்கள்‌ வளர்க்கும்‌ கால்நடைகளைப்‌ 


பாதுகாக்கும்‌ பொருட்டு இயற்கை சார்ந்த கலாச்சார 


முறையினை தங்களுக்குள்‌ ஏற்படுத்தியுள்ளனர்‌. 
இதன்மூலம்‌ கால்நடை வளர்ப்பில்‌ தங்கள்‌ பாரம்பரிய 
அறிவை  எடுத்துரைத்தும்‌, இதுகாறும்‌ தாங்கள்‌ 


வளர்த்து வந்த கால்நடை இனங்களில்‌ தங்களின்‌ 
உரிமையை நிலைநாட்டவும்‌, 
மற்றும்‌ இனங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கவும்‌ 
வழிதேடுகின்றனர்‌. 


தங்கள்‌ கலாச்சாரம்‌ 


என்னடா இது, ஓர்‌ எருமை தலைக்குப்‌ பின்னால்‌ ஒரு 
வரலாறே ஓளிஞ்சிருக்கேனு ஆச்சரியப்பட்டுத்‌ தான்‌ 
உங்களுக்கும்‌ இத சொல்றேன்‌. 


முடிஞ்ச வாய்ப்பு கிடைச்சா பார்த்துவிட்டு வாங்க 


மக்களே!! 


ஹெரிட்‌டடஜர்‌. 


ட ச 2௫. 


ர டட ்‌ு ஓ - ட k 
= ப வித்யா லாகும்‌...” 
ம்‌ a" க 


நிமித்தமாக 
செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது, 


வேலை 
இந்த வருடம்‌. 
மிக பழமையான ஊரை பார்க்க போகும்‌ ஆசையில்‌, 
அவ்வூரின்‌ வரலாற்று 
புரட்டினோம்‌. 


பக்கங்களை 


கொஞ்சம்‌ 


உமா மகேஸ்வரர்‌ கோவில்‌, ஊரின்‌ மத்தியில்‌ உள்ள 
பெரிய கோவில்‌. ஆறடி உயர நடராஜர்‌ சிலை, 
அக்ராஹார வகை வீடுகள்‌ என மிகுந்த எதிர்பார்ப்பை 
ஏற்படுத்தியது எங்களின்‌ தேடல்‌. 


பல புகைப்படங்கள்‌ கிடைத்தது இணையத்தில்‌, அதில்‌ 
செம்பியன்‌ மாதேவி அம்மையார்‌ அமர்ந்த நிலையில்‌, 
இறை வழிபாடு செய்யும்‌ புடைப்பு சிற்பம்‌ என்னை 
அதிகம்‌ கவர்ந்தது. சில இடங்களில்‌ இப்படியான 
சிற்பங்கள்‌ அளவில்‌ சிறியதாய்‌ இருந்து, 
பார்க்க தவறியிருக்கிறோம்‌. அதனால்‌ நிச்சயம்‌ தேடி 


புடைப்பு 


பார்த்து விட வேண்டும்‌ என்ற அவல்‌ அதிகமாய்‌ 
இருந்தது. 


ஒரு வழியாய்‌, கோனேரிராஜபுரத்தை அடைந்து 
விட்டோம்‌. காலை உணவை முடித்துக்கொண்டு, 
நோக்கி மிக 


பிரமாண்டமான ராஜகோபுரம்‌ எல்லாம்‌ இல்லை, 


கோவிலை பயணப்பட்டோம்‌. 


அதனால்‌ கோவிலின்‌ அருகில்‌ செல்லும்‌ வரை 
கோவில்‌ அருகில்‌ இருப்பதை அறிய முடியவில்லை. 
மிக பெறிய கோவிலின்‌ குளம்‌ வற்றி, வெடித்து 
கிடந்தது. 


காட்டுகிறான்‌. இறைவனின்‌ விரலில்‌ ஒரு சிறு பிசிறு 


நவம்பர்‌ 2018 


= FF - அடை 1 ஆக 


மந்தோம்‌, 
நந்தி மண்டபம்‌ தாண்டி, நடராஜர்‌ சன்னதி முன்பு 
நிற்கிறோம்‌. என்ன அழகு, இந்த சிலையை சுற்றி ஒரு 
கதையும்‌ சொல்லப்படுகிறது. 


ராஜகோபுரத்தின்‌ வழியே உள்ளே நுை 


மன்னன்‌ ஒருவன்‌ ஆறடி உயர நடராஜர்‌ சிலையை 
செய்ய சொல்லி சிற்பிக்கு உத்தரவிட்டார்‌. எவ்வளவு 


முயன்றும்‌ சிற்பியால்‌ அவ்வளவு பெரிய சிலையை 


செய்ய முடியவில்லை. மன்னரிடம்‌ சென்று 
முறையிடுகிறான்‌. ஆனால்‌ மன்னனோ, அதெல்லாம்‌ 
தெரியாது. நாளை காலை எனக்கு சிலை தயாராக 
வேண்டும்‌, இல்லை என்றால்‌ உன்‌ தலை சீவப்படும்‌ 


என்று உத்தரவிடுகிறான்‌. 


மனம்‌ உடைந்த சிற்பி, இறைவனை பிராதித்து விட்டு 
சிறிது நேரத்தில்‌, ஒரு 
கணவனும்‌, மனைவியும்‌ "தாகமாய்‌ உள்ளது, அருந்த 
நீர்‌ கிடைக்குமா?" என்று சிற்பியை அணுகுகின்றனர்‌. 
மிகுந்த கோபத்திலும்‌ , சலிப்பிலும்‌ இருந்த சிற்பி 
கொதிக்கும்‌ சிலை செய்யும்‌ குழம்பை காட்டி, இதை 


வேலையை துவங்குகிறார்‌, 


தவிர இங்கொன்றும்‌ இல்லை, வேண்டும்‌ என்றால்‌ 
குடியுங்கள்‌ என்று கூறுகிறார்‌. ஒரு நொடியும்‌ 
தாமதிக்காமல்‌, இருவரும்‌ அதை குடித்துவிட்டு , 
சிற்பியின்‌ கண்‌ முன்னரே நடராஜராகவும்‌, சிவகாமி 
அம்மையாகவும்‌ ஆறடிக்கும்‌ நிற்கின்றனர்‌. 


பயந்து போன சிற்பி, மன்னரை அழைத்து வந்து 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-190 63119 பு MMM 


ஓ 
pu 
௦ 
நம்‌ 
ய்‌ 
[o)] 
[45] 
பய 
த 
ய்‌ 
ண 
2 
2 
5 


க்‌ அட்‌ 


வடை - 


இருக்க, அதை நீக்க சிற்பி முயல, அங்கிருந்து குருதி 
வழிகிறது. இறைவனின்‌ திருவிளையாடலை புரிந்து 
கொண்ட மன்னரும்‌, சிற்பியும்‌ நடராஜரையும்‌, 
சிவகாமி அம்மையையும்‌ வழிபடுகின்றனர்‌. 

இது நடராஜர்‌ சிலையை பற்றி கிராமத்தில்‌ 
சொல்லப்படும்‌ செய்தி. 

அங்கிருந்து 
சன்னிதியையும்‌, 


சிவன்‌ 
சுற்று பாதையில்‌ சோழர்‌ 
தட்சிணாமூர்த்தி, நடராஜர்‌, 
பிள்ளையார்‌ சிலைகளையும்‌ பார்த்துவிட்டு சென்றோம்‌. 


சன்னிதியையும்‌, அம்மன்‌ 


கால 
கல்வெட்டுகள்‌, 


அடுத்ததாய்‌ நான்‌ புகைப்படங்களில்‌ பார்த்து வியந்த 
செம்பியன்‌ மாதேவி புடைப்பு சிற்பத்தை பார்த்து 
வியந்தோம்‌. 
கோவிலை பார்த்துவிட்டு, ஊரையும்‌ பார்க்க 
தெருக்களில்‌ ஒரு நடைபோட்டோம்‌. கோவிலையும்‌, 
குளத்தையும்‌ சுற்றி வீடுகள்‌ உள்ளன. அதிகபட்சம்‌ 
ஒரு இருபது, இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்குள்‌ 
கட்டப்பட்டவையாக உள்ளன. 

அக்ரஹார தெருக்களை நோக்கி 
மூன்று தெருக்கள்‌ முழுக்க பெரிய 
திண்ணைகளை கொண்ட வீடுகள்‌. ஒவ்வொரு வீடும்‌, 
இந்த தெருவில்‌ ஆரம்பித்து அடுத்த தெரு வரை 
நீண்டது. முதல்‌ தெருவில்‌ வலதுபுறத்தில்‌ மட்டுமே 
வீடுகள்‌ உள்ளன. ஒரு பள்ளிக்கூடமும்‌, வங்கியும்‌ 


அங்கிருந்து 
நடந்தோம்‌. 


உள்ளன. மேலும்‌ ஊரின்‌ எல்லையில்‌ அய்யனார்‌ 


கோவிலும்‌, பிடாரி அம்மன்‌ கோவிலும்‌, துர்க்கை 


கோவிலும்‌ உள்ளன. 


கிராமத்திற்கே உரிய குணமாய்‌, யார்‌ வீட்டு வாசலில்‌ 


நவம்பர்‌ 2018 


அமர்ந்துக்‌ கொள்ளலாம்‌. 


வேண்டுமானாலும்‌ 
பெரிய 
அறுவடை முடிந்து நெல்‌ மணிகளை மூட்டைகளில்‌ 
அருகில்‌ 
ஊரின்‌ கடைசியில்‌ 


ஒரு 
திண்ணையாய்‌ பார்த்து அமர்ந்தோம்‌. 
கட்டி க்கொண்டி ருன்தனர்‌. சிறுவர்கள்‌ 
விளையாடிக்கொண்டி ருந்தனர்‌. 
இருந்த குளத்தில்‌ மீன்‌ பிடித்துக்கொண்டிருந்தனர்‌. 


ஆனால்‌ ஆக்ராஹாரம்‌ மிக அமைதியாய்‌, 
அரவமற்று கிடந்தது. சிறுவர்கள்‌ இல்லை, தெருவில்‌ 
எந்த போக்குவரத்தும்‌ இல்லை. என்னவென்று 
தெரியவில்லை. 


அடுத்தநாள்‌ சீக்கிரம்‌ வந்து, இங்கு யாருமே இல்லையா 
என்று பார்க்க வேண்டும்‌. ஆறு மணிக்கெல்லாம்‌ 
சில வீடுகள்‌ திறந்திருந்தன, 
இன்றும்‌ பூட்டியே கிடந்தன. தெருவில்‌ காய்கறிகள்‌, 


வந்துவிட்டோம்‌, பல 


பழங்கள்‌, பாத்திரங்கள்‌, சமையல்‌ பொருட்கள்‌, 
எண்ணெய்‌ , குப்பைகளை அகற்றுபவர்‌ என பலரும்‌ 


வந்தனர்‌. 


நாங்கள்‌ அமர்ந்திருந்த திண்ணையின்‌, வீட்டின்‌ உள்‌ 
இருந்து ஒரு பெரியவர்‌ வந்தார்‌. நாங்கள்‌ யார்‌, 
எங்கிருந்து வருகிறோம்‌ என்பதெல்லாம்‌ கேட்டுவிட்டு 
செல்ல எத்தனிக்கையில்‌, எங்களுக்கு இருந்த பெரிய 
கேள்வியை கேட்டுவிட்டோம்‌. 


ஏன்‌ பல வீடுகள்‌ பூட்டியே கிடக்கின்றன? யாரும்‌ 
இல்லையா? 


கிடைத்த பதில்‌, "பலர்‌ வீட்டை விற்று விட்டனர்‌, சிலர்‌ 


பூட்டி விட்டு சென்னைக்கோ, வெளி நாடுகளுக்கோ 


தங்களின்‌ பிள்ளைகளை பார்க்க சென்றுவிட்டனர்‌." 


ஹெரிட்‌8டஜஐர்‌ 


இன்னும்‌ சிலர்‌ தனியாக தாத்தா, அல்லது பாட்டி 
ஒவ்வொரு வீட்டிலும்‌ வாழ்வதால்‌ அவர்கள்‌ வீட்டில்‌ 
இருந்து வெளியே வருவதில்லை. 


உணவிற்கு என்ன செய்கிறார்கள்‌? என்று கேட்டோம்‌, 
தம்பதிகளாய்‌ இருப்பவர்கள்‌ அவர்களே சமைத்து 
உண்டு கொள்கின்றனர்‌. ஆனால்‌ தனியாய்‌ 
இருப்பவர்களின்‌ நிலை கடினம்‌. அப்படியும்‌, முதல்‌ 
தெருவில்‌ உள்ள ஒருவர்‌ சில வீட்டில்‌ உள்ளவர்களுக்கு 
கூட்டாக சமைத்து தருகிறார்‌. 


இந்த வீடுகள்‌ எல்லாம்‌ மூன்னுறு வருட பழமையானது. 
பல பராமரிப்பு செலவுகள்‌ ஆண்டு தோறும்‌ வருகிறது, 
அதை சமாளிக்க முடியாமலும்‌ மக்கள்‌ வீடுகளை 
விற்கின்றனர்‌. பல பாரம்பரிய நிகழ்வுகளை கொண்ட 
ஊரின்‌ இத்தகைய நிலை பார்க்கவும்‌, உணரவும்‌ 
மிக வேதனையாக இருந்தது. நம்‌ பாரம்பரியங்களை 
காக்க குரல்‌ கொடுக்கும்‌ இந்த நேரத்தில்‌ தான்‌, 
இத்தகைய பழைய குடியிருப்புகளையும்‌ நாம்‌ இழந்து 
வருகிறோம்‌. முடிந்த வரையில்‌, நமக்கு எங்கேனும்‌ 
இத்தகைய வீடுகள்‌ இருந்தால்‌ குறைந்த பட்சம்‌ அதை 
நல்‌ முறையில்‌ பாதுகாப்போம்‌. 


நவம்பர்‌ 2018 


ஏஹரிட்டேசர்‌ ' 


610 :19623/9பு MMM 


www.heritager.org 


- K. வருசக்கனி, ஆய்வு மாணவர்‌, நாட்டுப்புறவியல்‌ 


காணிக்காரர்கள்‌ என்போர் தமிழக, கேரள மாநிலங்களின்‌ 
தென்கோடியில்‌ மேற்கு மலைத்தொடர்‌ பகுதியில்‌ 
வாழும்‌ மக்கள்‌ ஆவர்கள்‌. இவர்கள்‌ தமிழகத்தில்‌ 
திருநெல்வேலி, 

கேரளாவில்‌ 


மாவட்டத்தில்‌ 
திருவனந்தபுரம்‌ 
மாவட்டத்தில்‌ அதிகமாக காணப்படுகின்றனர்‌. 


கன்னியாகுமரி, 


காணப்படுகின்றன. 


இவர்களைப்‌ பற்றிய வாழ்வியல்‌ முறை பற்றி கடந்த 
இரு இதழ்களில்‌ கண்டோம்‌.. 


வாழ்க்கைவட்ட சடங்குகள்‌: 


திருமணம்‌: 
ஆண்‌ மகன்‌ விருப்பத்தைத்‌ தந்தையின்‌ மூலம்‌ 
மூட்டுக்காணியிடம்‌ தெரிவிக்கப்படுறெது. ஆணின்‌ 


தாய்‌ தன்‌ அண்ணனிடம்‌ (தாய்மாமன்‌) வெற்றிலை 
பாக்கு பீடி, கருவாடு வைத்துக்‌ கட்டுச்சோறு செய்து 


ஆ 


கஷ்ட 


திருமணத்தில்‌ பூப்படையல்‌ வைத்துச்‌ சாமியிறக்கி 
ஆசியுடன்‌ திருமணம்‌ நடைபெறுகிறது. ஓலிட்டி 
நாரில்‌ 7 குச்சிக்காய்களை கோர்த்து தாலியாகக்‌ 
கட்டப்படுகிறது. திருமணத்தில்‌ நூரை,கவல, நெடுவ, 
நூலி கிழங்குகளை அவித்துக்‌ காந்தாரி மிளகாயை 
அரைத்து விருந்து பரிமாறப்படுகிறது. 

விருந்தில்‌ மணமக்களுக்கு ஒற்றை மூங்கி வாழைப்பழம்‌ 
கொடுப்பர்‌.குழந்தை திருமணம்‌ வழக்கத்தில்‌ இல்லை 


மறுமணம்‌: 


மணமகன்‌ ஒரு ஜோடி புத்தாடையை பெண்ணுக்கு 
வழங்குவதன்‌ மூலம்‌ பெண்ணின்‌ வீட்டில்‌ உள்ள 
ஆண்‌ உறுப்பினர்களின்‌ அனுமதியோடு தன்‌ வீட்டுக்கு 
அழைத்துச்‌ செல்கிறான்‌. சூல்‌ விருந்து வளைக்காப்பு) : 
கருவில்‌ வளரும்‌ குழந்தைக்குக்‌ கெட்ட அவிகளால்‌ 


மகனுக்குத்‌ இருமணம்‌ செய்ய அனுமதிகோருகிறாள்‌. 


ஆரம்ப காலத்தில்‌ நிச்சயதார்த்தம்‌ பாட்டப்பரையில்‌ 
நடைபெற்றது. இப்போது 
நடைபெறுகிறது. மணமகள்‌ இல்லத்திற்கு புறப்படும்‌ 
முன்பு ஞாயிறு வழிபாடு நடைபெறுகிறது. மணமகள்‌ 


வீட்டில்‌ மணமகன்‌ கொடுக்கும்‌ புத்தாடையை மணமகள்‌ 


மணமகள்‌ இல்லத்தில்‌ 


நான்கு திசையும்‌ வணங்கியபின்‌ பெற்றுக்கொள்கிறாள்‌. 
பின்‌ திருமணம்‌ நடைபெறுகிறது. 


நவம்பர்‌ 2018 


துண்பம்‌ ஏற்படாதிருக்க பெண்‌ கருவுற்ற 7 
வது மாதம்‌ வியாக்குடை எனும்‌ சடங்கு 
நடைபெறுகிறது. 7 பானைகளில்‌ மூலிகைகளை 


போட்டுச்‌ சூடாக்குகன்றனர்‌. கர்ப்பிணி பெண்ணை 
அப்பானைகளை சுற்றி வந்து வணங்குகின்றனர்‌. இந்த 
ஏழு பானைகளும்‌ பேறு காலத்தில்‌ 


காக்கின்ற மருத்துவமுத்திமார்‌ என்ற தெய்வங்களைக்‌ 
குறிக்கின்றன. குழந்தை பிறந்தபின்பு சிறுத்தேன்‌ 
குழந்தையின்‌ நாக்கில்‌ அத்தை முறையுள்ள பெண்‌ 
10 
நாட்களுக்குப்‌ பத்திய சாப்பாடு கொடுக்கின்றனர்‌. 


தடவுகிறாள்‌. மகப்பேறு காலங்களில்‌ முதல்‌ 


ஹெரிட்‌8டஐர்‌. 


11 நாளில்‌ துணி துவைத்தல்‌ போன்ற கடினமான 
வேலைகளைக்‌ கொடுக்கின்றனர்‌. 


பெயர்‌ வைத்தல்‌: 


ஆண்‌ குழந்தைக்கு மாமன்‌ அல்லது தாய்வழி தாத்தாவின்‌ 
பெயரும்‌ பெண்குழந்தைக்கு குமாரி அல்லது தாய்வழி 
பாட்டியின்‌ பெயரும்‌ சூட்டப்படுகிறது. 


பூப்பெய்தல்‌: 


பெண்‌ பூப்பெய்த செய்தி முதலில்‌ தாய்மாமனுக்கும்‌ 
பின்‌ ஊராருக்கும்‌ அறிவிக்கப்படுகிறது பூப்படைந்த 
பெண்களை விளைநிலத்தில்‌ தனிக்குடில்‌ அமைத்து ஏழு 
நாட்கள்‌ தங்க வைப்பர்‌. அப்போது காவலாக இருக்கும்‌ 
பெண்கள்‌ திரட்டு பாடல்‌ எனும்‌ பாடல்களைப்‌ 
பாடுகின்றனர்‌. பூப்படைந்த பெண்ணைத்‌ தாயாரும்‌ 
நாத்தனாரும்‌ அழைத்து வருகின்றனர்‌. 


7 ம்‌ நாள்‌ தீட்டுக்கழித்தல்‌ சடங்கைத்‌ திரட்டு 
கல்யாணம்‌, மாவுக்கல்யாணம்‌ என அழைக்கின்றனர்‌. 
7ம்‌ நாள்‌ பெண்ணின்‌ தலையில்‌ எண்ணெய்‌ தேய்த்து 
ஏழு நிற பொட்டு அணிவிக்கின்றனர்‌. 

இறப்பு சடங்கு: 


இறந்தவரை நல்ல ஆடை அணிவித்து மூங்கில்‌ 
பட்டை அல்லது புதிய பனம்பாயில்‌ படுக்க வைத்துச்‌ 
சுருட்டிகட்டிய பின்‌ தலைமாட்டில்‌ செம்பில்‌ நீர்‌ 
எடுத்துத்‌ துளசியால்‌ இறந்தவரின்‌ கால்‌ புறத்திலிருந்து 
மேலாக இறந்தவரின்‌ மீது தெளிப்பர்‌. இன்னொரு 


செம்பில்‌ தேங்காய்‌ கலந்த பச்சை அரிசியும்‌ 
வைக்கின்றனர்‌. 
இறந்தவரின்‌ மனைவியைத்‌ தவிர அனைவரும்‌ 


வாய்க்கரிசி போடுகின்றனர்‌. இறந்தவரின்‌ மீது பூக்கள்‌ 
தூவி பின்‌ மூன்று தடவை சுற்றி வந்து வாய்க்கரிசி 
ஊற்றுவர்‌. பின்‌ 
இறந்தவரைப்‌ புதைத்து விடுகின்றனர்‌.துர்மரணங்களை 
எரிப்பர்‌. இறப்பு வீட்டிற்கு வந்தவர்களுக்குக்‌ கிழங்கு 
அல்லது கஞ்சி போன்றவற்றை கொடுக்கின்றனர்‌. 


போட்டுத்‌ தேங்காய்‌ பால்‌ 


இறந்து 7 ம்‌ நாள்‌ தளிக்குழி எனும்‌ சடங்கு 
செய்யப்படுகிறது. தாழிச்செடி சாணப்பால்‌ தர்ப்பை 
புல்‌ வைத்து மச்சான்‌ மச்சான்‌ இருவரும்‌ குழியில்‌ 
ஊற்றிவிட்டு இறுதியில்‌ குளிப்பர்‌. வாழ்வின்‌ அனைத்து 
நிகழ்வுகளில்‌ பாடல்கள்‌ பாடப்படுகின்றன. 


தெய்வங்கள்‌ காணிக்காரர்கள்‌ இறந்து போன தங்களின்‌ 

முன்னோர்களை வழிபடுகின்றனர்‌. அவர்களைச்‌ சாவு 

அல்லது பேய்‌ எனக்‌ கூறுகின்றனர்‌. தம்புரான்‌ கடவுள்‌ 
னைத்து இல்லங்களுக்கும்‌ பொதுவான கடவுள்‌. 


இரவில்‌ விளக்குகட்டு நடனம்‌ நடைபெறுகிறது. 47 


நவம்பர்‌ 2018 


பாறைச்சாவு, 
முருத்துவ காலாட்டுப்பேய்‌ அல்லது 
முத்தன்‌, அடகாரு இத்திரம்‌, பெருமிளச்சாவு 
,  வறமலைச்சாவு எனும்‌ ஆண்‌ தெய்வங்களும்‌ 
அப்பாண்டி தேவதை, கருமாண்டி அம்ம , வனகாளி 


புலிச்சாவு, இசக்கி, ஆயிரவல்லி, 


காலாட்டு 


, சோலஞ்சியாயன்‌ (சோலைகள்‌), மஞ்சளியாயன்‌( பனி 
மூட்டம்‌) , கதிர்‌ஒளியாயன்‌ ( சூரியன்‌) எனும்‌ பெண்‌ 


தெய்வங்களும்‌ உள்ளன. 


மந்திரங்கள்‌: சிறுத்தை கரடி , காட்டுப்பன்றி போன்ற 
விலங்குகள்‌ மனிதர்களைத்‌ தாக்காமல்‌ இருக்கவும்‌ 
இருக்கவும்‌ 


வாய்க்கட்டு மந்திரங்கள்‌ பூசைகள்‌ செய்கின்றனர்‌. 


விளைநிலங்களை சேதப்படுத்தாமல்‌ 


அவை, 1. பூஞானியன்‌ கட்டும்‌ மந்திரம்‌ 2. பட்டி , 
கடுவா கட்டும்‌ மந்திரம்‌ 38. குளிரு பிடிக்கும்‌ மந்திரம்‌ 
4. வாதக்கட்டும்‌ மந்திரம்‌ 5. நயாட்டு மந்திரம்‌ 6. 
பச்சி பிடிக்கும்‌ மந்திரம்‌ 7. ஈசல்‌ பிடிக்கும்‌ மந்திரம்‌ 
8. மஞ்சி கட்டும்‌ மந்திரம்‌ 9. வயிற்று வலி மந்திரம்‌ 
10. 
ஏவல்புரங்கட்சி கட்டுதல்‌ 18. 
மந்திரம்‌. 


கம்பேறு தோசம்‌ 11. லச்சை கட்டுதல்‌ 12. 


பயப்பாடு தீர்க்கும்‌ 


வழிபாட்டு முறைகள்‌ ஊர்க்கொடுதி: 


காணிக்காரர்களுக்கு உருவ வழிபாடு இல்லை. 
கற்களை வைத்துத்‌ தான்‌ வழிபடுகின்றனர்‌. வழிபாடு 


கொடுதியென அழைக்கப்படுகிறது. வழிபாட்டு தளம்‌ 


கொடுதிகளம்‌ எனப்படுகின்றது. தெய்வங்களாக 
7 கற்கள்‌ நடப்படுகின்றன. அவற்றுக்குக்‌ குயவு 
எண்ணெய்‌  கல்விளக்குகள்‌ காலாட்டுத்தம்புரான்‌ 
முத்தனுக்கு ஒற்றைத்தட்டுமாடம்‌ , ஆளைத்தெங்கு 


கள்‌, முழு வாழைத்தார்‌, கமுகங்கூந்தல்‌ சுருட்டு , 
பூப்படையல்‌ , இரட்டை பந்தம்‌ வைக்கப்படும்‌.10 
இல்ல தேவதைகளுக்கு ஏழு தட்டுமாடங்கட்டி அவல்‌ 
பொறி பழங்கள்‌, வெற்றிலை பாக்கு சாற்றுப்பாட்டு 
பாடி செண்டை மேளம்‌ ஒலித்துச்‌ சாமி துள்ளி அருள்‌ 
வாக்கு சொல்வர்‌.ஓரே நாளில்‌ கொடுதி முடிந்து 
விடும்‌. 


கோவில்‌ கொடுத: 


48 குடியிருப்புகளும்‌ சேர்ந்து காணி மண்டபத்தில்‌ 


முதன்மை தெய்வமாக வனசாஸ்தா, வன்‌ 
துர்க்காவும்‌ மற்ற தெய்வங்கள்‌ வனதேவதைகளை 


(குறுவணி) 


இடைக்காணி மண்டபம்‌ (உரப்பாறை) அடிக்காணி 


வணங்குவர்தலைக்காணி மண்டபம்‌ 


மண்டபம்‌ (அரகநாடு) என மூன்று காணி மண்டபங்கள்‌ 


காணப்படுகின்றன. 


கவங்குச்சிஈத்தல்குச்சிகளால்தட்டு மாடம்‌ செய்யப்பட்டு 
குருத்தோலை தொங்கவிடப்படுகிறதுகொடுதியில்‌ 


ஹெரிட்‌டஐர்‌ 


bio usbejusy mM 


www.heritager.org 


010 


பூப்படையலில்‌ தென்னம்பூ பொறி, வெல்லம்‌ 
, வாழைப்பழம்‌, வெற்றிலை, மல்லிகை 
பூப்படைக்கப்படுகிறது. இலைப்பாடு எனும்‌ 
படையலில்‌ பழங்கள்‌ சர்க்கரை பொங்கல்‌, 


வெண்பொங்கல்‌ படைக்கப்படுகிறது. 


சூரிய பகவானுக்கு சிறப்பு வழிபாடு செய்ய்யப்படுகிறது. 
வனதேவதைகளுக்கு கார்த்திகைக்கொடுதி நடத்தினால்‌ 
கொள்ளைநோய்கள்‌ அண்டாது. 


மழைச்சடங்கு: 
மழைச்சடங்குகளை பெரும்பாலும்‌ பெண்கள்‌ தான்‌ 


காடுதிருத்தான்‌ 
எனும்‌ மழைகள்‌ பெய்யாதபோது மழைக்கொடுதி 


செய்கின்றனர்‌. காடுகளிஞ்சான்‌ , 


நடத்தினால்‌ மழைபெய்யும்‌ என நம்புகின்றனர்‌. 


உச்சியில்‌ 
முன்னோர்களின்‌ நினைவிடங்களில்‌ பூஜை செய்து 
அருகே உள்ள நீர்நிலைகளைச்‌ சகதி தெரியுமாறு 
கலக்குவர்‌ இது குளம்‌ கலக்கும்‌ சடங்கு எனப்படும்‌. 


மழை பெய்யாதபோது மலை உள்ள 


மலைஉச்சியிலிருந்து பாறைகளை உருட்டுவர்‌. பின்‌ 
கரையான்‌ புற்றை இடித்துத்‌ தண்ணீர்‌ ஊற்றுவர்‌. இந்த 
சடங்குகளைச்‌ செய்து வீட்டுக்கு வரும்‌ முன்னரே 
மழை பொழியும்‌ என்பது ஐதீகம்‌. அம்மானை பாடல்‌: 
தாங்கள்‌ இறைவனாக வழிபடும்‌ முன்னோர்களின்‌ 
வாழ்க்கை வரலாற்றைக்‌ கதைப்பாடலாக ஓப்பாரி 
ராகத்தில்‌ 
கண்ணகி 


பாடுகின்றனர்‌.கல்லனை பேய்‌ கதை, 


கதை. கரும்பாண்டியம்மன்‌ கதை 


போன்றவை பாடப்படுகின்றன. 


கொக்கறை காணிக்காரர்கள்‌ மத்தியில்‌ கொக்கறை 
என்ற பெயரில்‌ ஒரு இசைக்கருவி உண்டு. இதை 
- கோக்றா என்றும்‌ சொல்வர்‌. இக்கருவியை அகத்தியர்‌ 
இவர்களுக்கு வழங்கியதாக நம்புகிறார்கள்‌. 

அக்காலத்தில்‌ காணிக்காரர்கள்‌ எந்நோய்க்கும்‌ 
மருத்துவர்களை நாடுவதில்லை. 
ஒருவரை வனதேவதை முன்‌ கிடத்தி, சாற்றுப்பாட்டு 


உடல்நலமில்லாத 


என்ற பாடலைப்‌ பாடுகிறார்கள்‌. பாடலுக்கு 
இசையாகக்‌ கொக்கறையை வாசிக்கிறார்கள்‌. 
சாற்றுப்பாடலும்‌, கொக்கறை இசையும்‌ தெய்வீகத்‌ 


தன்மை பொருந்தியது என நம்புகிறார்கள்‌. தமிழும்‌ 
மலையாளமும்‌ கலந்த சாற்றுப்பாடலை கொக்கறை 
இசையோடு இரவு முழுதும்‌ பாடுவார்கள்‌. மறுநாள்‌ 
காலை உடம்பிலிருந்து நோய்‌ சொல்லாமல்‌ ஓடிவிடும்‌ 


என்பது நம்பிக்கை. 


கொக்கறை அமைப்பு: 


நவம்பர்‌ 2018 


இதன்‌ மேல்பகுதியில்‌ 


பல 
அக்குழலோடு 
ஒரு இரும்புக்கம்பி பிணைக்கப்பட்டிருக்கும்‌. குழலைக்‌ 
பிடித்துக்கொண்டு அந்தக்‌ 
கோட்டுப்பகுதியை உரசும்போது ஒருவித இசை 
எழும்புகிறது. இந்த இசைக்குத்‌ தாளக்கட்டுப்பாடுகள்‌ 
இல்லை... 


இரும்புக்குழல்‌. 
குறுக்குவாட்டத்தில்‌ 
கிழிக்கப்பட்டிருக்கும்‌. 


கோடுகள்‌ 
சங்கிலியால்‌ 


கையில்‌ கம்பியால்‌ 


சாற்று பாடலின்‌ வகைகள்‌, வழிபாடுகள்‌, மருத்துவம்‌ 
கொண்டாட்டம்‌ என எல்லா நிகழ்வுகளிலும்‌ 

சாற்றுப்பாட்டுகள்‌ இடம்பெறுகின்றன. ராயி சாற்று , 
கற்றுச்சாற்று மதிலுவச்சு சாற்று ,தீவு சாற்று , பியப்பு 
சாற்று , பொங்கல்‌ சாற்று , மணத்தரை சாற்று 
தெய்வ சாற்று , கொடுதி சாற்று , துடிச்சாற்று எனப்‌ 
பலவகைப்படும்‌. நோய்களைக்‌ குணப்படுத்த , வசியம்‌ 


செய்ய , விளைச்சல்‌ பெருக வழிபாட்டு சடங்குகளுக்குத்‌ 
தட்டுக்கழிக்க ஆயுளை அதிகப்படுத்தப்‌ 
காரணங்களுக்குக்‌ கொக்கறை இசைக்கப்படுகிறது. 


போன்ற 


நோய்களை ஏற்படுத்தும்‌ காரணங்களைக்‌ கண்டறிய 


நாடி பிடித்தல்‌, சோழியை 
உருட்டிப்பார்த்து கண்டறிகின்றனர்‌. 


கூழாங்கற்கள்‌) 


தொன்மங்கள்‌: 


1) தென்பகுதியில்‌ கடல்‌ புறத்தை பிரம்பால்‌ விலக்கிக்‌ 
கொண்டு குஞ்சிதேவி , காந்தாரி எனும்‌ இரு 
சகோதரிகள்‌ வந்தனர்‌. அவர்களில்‌ குஞ்சிதேவிக்கு 
காந்தாரிக்கு பிறந்தவர்கள்‌ 
காணிக்காரர்கள்‌ நுளையர்‌ கடலுக்கு அரசனாகவும்‌ 


பிறந்தவர்கள்‌ நுளையர்‌. 


காணிக்காரர்கள்‌ மலைக்கு அரசனாகவும்‌ வாழ்ந்தனர்‌. 


மண்டைக்காடு பகவதி அம்மன்‌ கோவிலில்‌ 
நுளையரும்‌ காணிக்காரர்களும்‌ இணைந்து வழிபாடு 
செய்வதாகவும்‌ நுளையர்‌ கடல்புறத்திலிருந்து 
கடல்படுபொருட்களையும்‌ காணிக்காரர்கள்‌ 


மலைபடுபொருட்களையும்‌ படைத்து வழிபடுவதாகக்‌ 
கூறுகின்றனர்‌. 


2) அகத்திய முனிவர்‌ மருத்துவத்தையும்‌ கொக்கறை 
கருவியையும்‌ தன்‌ சீடர்களான காணிக்காரர்களுக்கு 
கற்றுக்கொடுத்ததாகக்‌ கூறுகின்றனர்‌. 


எட்சிக்காரர்கள்‌ சிக்காரர்கஜதாடுத்ததாக 
3) திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ மார்த்தாண்ட வர்மா வுக்கும்‌ 


எட்டுவீட்டு பிள்ளைமார்களுக்கும்‌ நடந்த மோதலில்‌ 
காணிக்காரர்கள்‌ மன்னருக்கு ஆதரவாக நடந்ததால்‌ 


மன்னர்‌ காணிக்காரர்களுக்கு மலைப்பகுதியை 
வரியின்றி தானமாகக்‌ கொடுத்ததாகவும்‌ அதன்‌ 
செப்புப்பட்டா நகல்‌ இப்போதும்‌ இருப்பதாகக்‌ 
கூறுகின்றனர்‌. 


48 கொக்கறை, ஒன்றரை அடி நீளம்‌ கொண்ட 


ஹெரிட்‌8டஜஐர்‌ 


மகஷ 
சாந்தலிங்கம்‌ 


திருநெல்வேலியின்‌ மிக முக்கியமான பகுதி நெல்லை 
டவுண்‌ தான்‌. பழங்காலம்‌ தொட்டு இப்போது 
வரை எப்போதுமே பரபரப்பாக இருக்கும்‌ இடம்‌ 
இது தான்‌. டவுண்‌ என்றாலே எல்லோர்‌ மனதிலும்‌ 
நெல்லையப்பரும்‌ காந்திமதி அம்பாளும்‌ வீற்றிருக்கும்‌ 
நெல்லையப்பர்‌ கோவில்‌ தான்‌ நினைவுக்கு வரும்‌. 


அதைத்‌ தாண்டி டவுண்‌ மிகச்‌ சிறந்த வியாபாரத்‌ 
தலமும்‌ கூட. மிகப்‌ பெரிய ஆடை ரெடிமேட்‌ 
கடைகளான 


போத்திசும்‌ ஆர்‌. எம்‌. கே.வியும்‌, 


நிறைய நகைக்கடையும்‌, பல மளிகைக்‌ கடையும்‌, 
சினிமா தியேட்டர்களும்‌ மட்டுமல்லாது எஸ்‌.என்‌ 
ஹை ரோட்டில்‌ பல வகையான மோட்டார்‌ ஓர்க்‌ 
ஷாப்புகளும்‌ இருந்தன. பதினைந்து வருடங்களுக்கு 
முன்பெல்லாம்‌ தெருவுக்குத்‌ தெரு ஒர்க்‌ ஷாப்புகள்‌ 
இருப்பதில்லை. அதன்‌ காரணமாகவே அனைத்து 
மோட்டார்‌ தொழில்‌ செய்யும்‌ தொழிலாளர்கள்‌ 
அனைவரும்‌ பயணிக்கும்‌ இடமாக நெல்லை டவுண்‌ 


இருந்தது. 


என்‌ அப்பாவும்‌ டவுண்‌ சென்ட்ரல்‌ தியேட்டர்‌ 
எதிரே உள்ள ஒர்க்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌, சிறுவயதாக 
இருக்கும்பொழுது. அப்பா அந்தக்‌ கம்பெனியில்‌ 
ஏறக்குறைய பத்து வருடங்களாக வேலை பார்க்கிறார்‌. 


ஷாப்பில்‌ தான்‌ வேலை 


நான்‌ 


நாங்கள்‌ தங்கியிருக்கும்‌ பகுதியிலிருந்து அப்பா வேலை 
பார்க்கும்‌ இடத்திற்குச்‌ செல்ல வேண்டுமென்றால்‌ 
இரண்டு பஸ்‌ மாறித்‌ தான்‌ செல்ல வேண்டும்‌. 
அப்போதெல்லாம்‌ ஷேர்‌ ஆட்டோக்கள்‌ கிடையாது. 
அதுமட்டுமல்லாது அரசு மற்றும்‌ தனியார்‌ 


நவம்பர்‌ 2018 


பேருந்துகளும்‌ குறைவு எங்கள்‌ ஏரியாவில்‌. 


காலையில்‌ 8 மணிக்கு எங்க பகுதியிலிருந்து பஸ்‌ 
பிடித்து ஜங்ஷன்‌ சென்று அங்கிருந்து இன்னோரு பஸ்‌ 
ஏறி டவுணுக்கு செல்வார்‌. காலைச்‌ சென்றால்‌ வீடு 
வர இரவு 9 மணி ஆகிவிடும்‌ மற்றும்‌ சனிக்‌ கிழமை 
என்றால்‌ சற்று அதிக நேரமாகும்‌. காரணம்‌ எல்லா 
தொழிலாளிகளுக்கும்‌ சம்பளம்‌ வாரக்‌ கடைசியான 
சனிக்‌ கிழமை தான்‌. 


முதலாளி எப்போதுமே இரவு 8 மணிக்கு மேல தான்‌ 
எல்லாருக்கும்‌ சம்பளம்‌ கொடுப்பார்‌. எப்போதுமே 
சீக்கிரம்‌ தூங்கும்‌ நானும்‌ அக்காவும்‌ சனிக்கிழமை 
மட்டும்‌ அப்பா வந்தவுடன்‌ தான்‌ தூங்குவோம்‌. 
சாந்தி 
ஸ்வீட்ஸில்‌ போய்க்‌ கால்‌ கிலோ அல்வா மற்றும்‌ 


அப்பா சம்பளம்‌ வாங்யெ கையோடு 


மிக்சர்‌ வாங்கிட்டு வருவார்‌. 


அதே போன்றதொரு ஒரு சனிக்‌ கிழமை நாங்கள்‌ 
காத்திருக்கும்போது இரவு பத்து மணிக்குத்‌ திடீரென்று 
வாசலில்‌ இரு சக்கர வாகனத்தின்‌ வெளிச்சம்‌ மஞ்சள்‌ 
நிறத்தில்‌ தெறிந்தது வீட்டின்‌ முன்பு. வேறு யாரவது 
தெருவில்‌ நின்று பேசிக்‌ கொண்டு இருப்பார்கள்‌ 
என நினைத்து அமைதியாக இருந்தோம்‌ வீட்டின்‌ 
உள்ளே இருந்து பார்த்த நாங்கள்‌. பின்னர்‌ அப்பா 
உள்ளே வந்ததும்‌ வண்டில தான்‌ வந்தேன்‌ என்றார்‌. 
எங்களுக்கோ ஆச்சர்யத்துடன்‌ சந்தோசமும்‌ அதிகமாக 


இருந்தது. நான்‌ ஏஏஏய்‌... வண்ண்‌.டி. ன்னு சத்தம்‌ 
போட்டுக்‌ கொண்டு போய்ப்‌ பார்த்தேன்‌. இது 
நாள்வரை மற்றவர்கள்‌ வண்டியை மட்டுமே 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-190 63119 பு MMM 


www.heritager.org 


010 


தொட்டுப்‌ பார்த்த எனக்கு முதன்‌ முதலாக அப்பா 
கொண்டு வந்த வண்டியைத்‌ தொட்டுப்‌ பார்த்த அந்த 
உணர்வு வித்தியாசமாக இருந்தது. 


அம்மாவோ உடனே இது யார்‌ வண்டின்னு 
அப்பாவிடம்‌ கேட்டாங்க. 

முதலாளி 3 பழைய வண்டி ஒர்க்‌ ஷாப்பிற்கு 
வாங்கியிருக்கார்‌. ஒண்ணு கணக்குப்‌ பிள்ளைக்கு 
இன்னொன்னு எனக்கு மூணாவது கம்பெனி 
வேலைக்கு வெளில எடுத்துச்‌ செல்ல உள்ளே 


நிக்கும்ன்னு சொன்னார்‌. உடனே நான்‌ இனி 


எப்போதுமே வண்டில தான்‌ வேலைக்கா..! 
அதுக்கு சிறு புன்முறுவல்‌ 
புறிந்தார்‌. அதிலிருந்து எனக்குப்‌ புரிந்து கொண்டது 
அந்த வண்டி நமக்குத்‌ தான்‌ என்று. 


என்று 


கேட்டேன்‌. அப்பா 


வண்டியின்‌ அருகே சென்று சீட்‌, கண்ணாடி, முகப்பு 
விளக்கு, பிரேக்‌ 
பார்த்தேன்‌ அந்த இரவு வேளையில்‌. 
வீட்டுக்கு வந்து தூங்கு என அம்மா சொல்லியும்‌ 


என அனைத்தையும்‌ தொட்டுப்‌ 


போதும்‌ 


விடாமல்‌ வண்டியின்‌ மீதே ஏறி இருந்தேன்‌. இறங்க 
மனசே இல்லாமல்‌ இறங்கி வீட்டுக்கு வந்து கோரைப்‌ 
பாயில்‌ படுத்தேன்‌. இனிமேல்‌ எங்க தூக்கம்‌ வரும்‌ ஒரே 


கற்பனை தான்‌. நாளைக்கே வண்டி ஒட்டப்‌ பழகணும்‌ 


இனிமே கடைக்குப்‌ போகணும்னா சைக்கிள்ல்ல 
போகக்‌ கூடாது வண்டில்‌ தான்‌ போகணும்‌. 
ஆத்துக்கு வார வாரம்‌ ஞாயிற்றுக்‌ கிழமை வண்டில 


குளிக்கப்‌ போகணும்‌ அப்படி இப்படின்னு நிறைய 


யோசுச்சுட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டேன்‌. 
இதுவரை பரீட்சைக்குக்‌ கூட இப்படி சீக்கிரமா 
எழுந்திரிச்சதே இல்லை. 
காலையிலே விடியிறதுக்கு முன்னமே அந்த இருட்டுல 


அனால்‌ அன்னைக்கு 


எந்திருச்சுட்டேன்‌. எந்திரிச்ச உடனே வண்டில்‌ தான்‌ 


போய்‌ உட்கார்ந்தேன்‌. எப்படா சூரிய வெளிச்சம்‌ 


வரும்‌ வண்டியை நல்லா பாக்கணும்ன்னு காத்துட்டே 
இருந்தேன்‌. அதற்குள்‌ அம்மாவும்‌ எழுந்து வாசல்‌ 
தெளிச்சு கோலம்‌ போட ஆரம்பிச்சுட்டாங்க. 


மெது மெதுவா வெளிச்சம்‌ வரத்‌ தொடங்கியது. 


முதலில்‌ கருப்பு வண்ணம்போல இருந்தது வெளிச்சம்‌ 
வர வர நீல வண்ணத்தில்‌ தெரிந்தது பெட்ரோல்‌ 
டேங்க்‌. மூழு வெளிச்சம்‌ வந்தபின்பு வண்டியை 
முழுக்க பார்த்து விட்டு இனிமே இது நம்ம வண்டி 
தான்‌ என்ற சந்தோசத்துடன்‌ வீட்டில்‌ இருந்த பழைய 
துணியை எடுத்து வண்டி துடைக்க ஆரம்பித்தேன்‌. 
வண்டியை எப்படியாவது ஸ்டார்ட்‌ பண்ணிடனும்ன்னு 


வீட்டிற்குள்‌ போய்ச்‌ சாவியைத்‌ தேடினேன்‌ எங்கும்‌ 


சேட்டை எப்படியும்‌ செய்வேன்‌ என்று அப்பாக்கு 
ஏற்கனவே தெறிந்து சாவியை எங்கோ மறைத்து 
வைத்திருக்கிறார்‌. ஞாயிற்றுக்‌ கிழமை விடுமுறை தினம்‌ 
என்பதால்‌ அப்பா தாமதமாகத்‌ தான்‌ எழுந்திரிப்பார்‌. 
உட்கார்ந்து காத்திருந்தேன்‌ அப்பா 
எழுந்திருக்கும்‌ வரை. அப்பா எந்திரிச்சு கொஞ்ச 
நேரத்துல தாமிரபரணி ஆத்துக்கு போய்க்‌ குளிக்க 
வண்டியை எடுத்தவுடன்‌ நானும்‌ போறேன்னு 
சொல்லி வண்டில போய்‌ உட்கார்ந்தேன்‌. முதன்‌ 


வண்டியிலே 


முதலில்‌ அப்பா வண்டில பின்னாடி உக்காந்தது வேற 
ஒரு அனுபவம்‌. 

அன்றைய நாள்‌ முதல்‌ தனியாக வண்டி 
எடுக்கணும்ன்னு ஒரே ஆசை. ஒரு நாள்‌ அப்பாவிற்குத்‌ 
தெரியாமல்‌ வண்டியை எடுத்து ஸ்டார்ட்‌ செய்து 


கீழே போட்டுவிட்டேன்‌. மதிய 


நேரம்‌ என்பதால்‌ நிறைய பேர்‌ தெருவில்‌ இல்லை 
இருந்தாலும்‌ கொஞ்சம்‌ கூட்டம்‌ கூடி விட்டது. 
வண்டியை எடுத்துக்‌ கீழே விழுந்தது வெட்கமாக 
இருந்தது 
சற்று கோபத்துடன்‌ இனிமே 


அப்பா 
எடுத்த 
அதுக்கு அப்புறம்‌ பாருன்னு ஒரு அதட்டு அதட்டி 
சொல்லிட்டார்‌. அம்மாவும்‌ அக்காவும்‌ நல்லவேளை 


அனைவரும்‌ கூடியவுடன்‌. 


வண்டிய 


எனக்கு ஏதும்‌ அகலன்னு சொல்லி ஆறுதல்‌ 
சொன்னாங்க. 
வண்டிக்கும்‌ எனக்கும்‌ உள்ள உறவு கொஞ்சம்‌ 


காலத்திற்கு இடைவெளி விழுந்தது. பின்பு ஒரு நாள்‌ 
அப்பாவே என்னைக்‌ கூப்பிட்டுப்‌ போய்‌ வண்டி 
ஓட்டக்‌ கற்றுக்‌ கொடுத்தார்‌. இப்படியாக இரண்டு 
வார ஞாயிற்றுக்‌ கிழமைகளில்‌ வண்டி ஓட்டக்‌ 
கற்றுக்‌ கொண்டேன்‌. அதன்‌ பின்பு அப்பா என்‌ 


பின்னாடி உட்கார ஆரம்பித்து விட்டார்‌. சாலையில்‌ 


தனியாக வண்டி ஓட்‌! ஆரம்பித்துவிட்டேன்‌. 


காலங்கள்‌ கடந்தன. ஏதோ ஒரு சூழலில்‌ அப்பா 
வேலை பார்க்கும்‌ இடத்திலிருந்து நிற்க வேண்டிய 
நேரம்‌. வண்டி ஓர்க்‌ ஷாப்பிற்கு சொந்தமான வண்டி 
என்பதால்‌ வண்டியையும்‌ கம்பெனியில்‌ கொடுத்து 
விட்டு வந்தார்‌. 


ஏதோ ஒன்று எங்களை விட்டுப்‌ பிரிந்த மாதிரியே 
எனக்குத்‌ தோன்றியது. எனக்கே 
இன்றளவும்‌ 
யோசித்துக்‌ கூடப்‌ பார்க்க முடியவில்லை. பின்பு பல 


இப்படி என்றால்‌ 
அப்பாவின்‌ மனநிலை என்னால்‌ 
மாதங்கள்‌ கழித்து என்ன தான்‌ வேற வண்டி வாங்கி 
ஒட்டிக்‌ கொண்டு இருந்தாலும்‌ சாலையில்‌ அதே 
மாதிரி வண்டியைப்‌ பார்க்கும்‌ போதெல்லாம்‌ பழைய 
நினைவுகள்‌ அப்படியே நிற்க வைத்து விடும்‌ அந்த 


50 கிடைக்கவில்லை. நான்‌ காலையில்‌ இந்த மாதிரிச்‌ 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌டஐர்‌ 


அய 


மல்லையில்‌ உள்ள கடற்கரை கோயில்‌ மிகவும்‌ பிரசித்தி "மஹாமல்லபுரே 


பெற்றது. இதன்‌ இரட்டை விமானங்கள்‌ தமிழகத்தின்‌ 
என்றால்‌ அது 
மிகையாகாது. இந்த விமானங்களைக்‌ காண்கையில்‌, 


ஒரு முக்கியமான அடையாளம்‌ 


இது இரண்டு கோயில்களை உள்ளடிக்கியது என்று 
தான்‌ பலரும்‌ நினைப்பர்‌. ஆனால்‌, இங்கு மூன்று 


கோயில்கள்‌ உண்டு. 


1. கிழக்கு நோக்கிய சிவன்கோயில்‌ 
2. மேற்கு நோக்கிய சிவன்‌ கோயில்‌ 
3. இரண்டிற்கும்‌ நடுவே உள்ள விஷ்ணு ஆலயம்‌ 


இவற்றிற்கு முறையே, ராஜசிம்ம பல்லவேஸ்வர 
க்ரிஹம்‌ என்றும்‌, க்ஷத்திரிய சிம்ம பல்லவேஸ்வர 
க்ரிறம்‌ என்றும்‌, 
க்ரிஹம்‌ என்றும்‌ பெயர்‌. இவற்றில்‌ விஷ்ணு ஆலயம்‌ 
பழையது. அதனைச்‌ சுற்றி இரண்டு சிவாலயங்கள்‌ 


நரபதி சிம்ம பல்லவ விஷ்ணு 


எழுப்பப்பட்டு இருக்கின்றன. 
இந்த விஷ்ணுவே நமது கட்டுரையின்‌ நாயகன்‌ 
ஆகிறார்‌. இவர்‌ தலசயனமாக, 
சயனியாது, வெறும்‌ தரையில்‌ படுத்திருக்கிறார்‌. நான்கு 
இவரின்‌ திருமேனி, 
மிகவும்‌ தேய்ந்து 


பாம்பின்‌ மேல்‌ 


திருக்கரங்களுடன்‌ விளங்கும்‌ 
காலத்தாலும்‌, கடற்காற்றாலும்‌ 
காணப்படுகிறது. 


மல்லையின்‌ கடற்கரை அருகில்‌ கிடக்கும்‌ முகுந்தனின்‌ 
தளி குறித்த குறிப்புகள்‌ நமக்கு 7-8ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
பல்லவர்‌ ஆட்சியில்‌ வாழ்ந்த தண்டி என்கிற கவியின்‌ 
அவந்திசுந்தரிகதா என்கிற காவியத்தில்‌ கிட்டுகின்றது. 


வடித்திருக்க வேண்டும்‌. 51 


நவம்பர்‌ 2018 


கடற்கரை 
கோயில்‌ 


வ பிரதி க முரளி 9 
மாணவர்‌, வரலாறு 


அறிய உதவி: ராஜசேகர்‌ பாண்டுரங்கன்‌ 


தேவ: ஸ்வைரம்‌ வாரிதி 
சன்னிதொள" என்று தொடங்குகின்றன. கடலுக்கு 


அருகில்‌ மஹாமல்லபுரத்தில்‌ முகுந்தனுடைய ஆலயம்‌ 
இருக்றெது என்று தொடங்கும்‌ அவன்‌, அந்த விஷ்ணு 
எதோ ஒரு காரணத்தால்‌ பின்னமான செய்தியைத்‌ 
தருகிறான்‌. 


"பக்ன: கேனாபி தஸ்ய ஆஸீத்‌ காரணம்‌" - அது 
பின்னமானது எதோ காரணத்தால்‌ என்கிறான்‌. 
இந்தப்‌ பின்னமான விஷ்ணுவை, கவியின்‌ 


சர்‌ 


காண தோழர்கள்‌ 


தோழனான லலிதாலயன்‌ என்கிற கலைஞன்‌, 
செய்திருப்பதாகவும்‌, அதனைக்‌ 
எல்லோரும்‌ அந்த ஆலயம்‌ செல்வதாகவும்‌ கதை 


தொடங்குகிறது. 


அங்குச்‌ கவி, 
கடலின்‌ அலைகள்‌ அவரின்‌ மீது தடவி பரிமாற, 
அவர்‌ 
காட்சியளிக்கிறார்‌ என்கிற வர்ணனையைத்‌ தருகிறான்‌. 


சென்று விஷ்ணுவை 


பார்க்கும்‌ 


பாற்கடலில்‌ பள்ளி கொண்டாற்போலவே 


நீரினை கொண்டு, நேரில்‌ காண்பது போன்ற ஒரு 
கலைநயம்‌ தருதல்‌ மல்லையின்‌ தனிச்சிறப்பாகும்‌. 
பகீரதன்‌ தபசு சிற்பத்தில்‌, நடுவில்‌ உள்ள பிரிவு 
நீர்‌ ஓடி வந்து, பெருகுவதை நேரில்‌ 
நமக்கு உணர்க்த தான்‌. அதே போல, கோவர்தன 
மண்டபத்திலும்‌, நீர்‌ மேலே ஊற்ற, இந்திரன்‌ 
மழை பொழிய, மாயோன்‌ மலையை குடையாகப்‌ 


கங்கை 


பிடிப்பதை நிழற்படமெடுத்தாற்போலப்‌ பிரதிபலிக்க 
வைத்திருக்றொர்கள்‌ பல்லவ சிற்பிகள்‌. 


இதே போல, இங்கும்‌ கடல்‌ கிடக்கும்‌ அண்ணலை 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-190 63119 பு MMM 


www.heritager.org 


பல்லவர்கள்‌ காலத்திலேயே அந்த விஷ்ணு திருமேனியில்‌ 
தொய்வு ஏற்பட்டு, 
அதனினும்‌ பழைய திருமேனியாக இருத்தல்‌ வேண்டும்‌ 
என்பது சரியான அனுமானமாகத்‌ தெரிறெது. 


சீர்‌ செய்யப்பட்ட தென்றால்‌, 


அனால்‌, இந்தத்‌ தண்டியின்‌ கவிதையை வரலாற்று 
பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள இயலுமா என்பது 
கேள்விக்குறியே. அவன்பின்‌ வரும்‌ சுலோகங்களில்‌, 
அக்கடலில்‌ ஒரு தாமரை மிதந்து வந்ததாகவும்‌, அந்தக்‌ 
கமலம்‌ பெருமானின்‌ திருவடியை அடைந்தவுடன்‌ 
ஒரு வித்யாதரனாக மாறியதாகவும்‌ தெரிவிக்கிறான்‌. 
வரலாற்று மூளைக்கு இது பிதற்றலாக அமையும்‌. 


கோயிலுக்கும்‌ மூர்த்திக்கும்‌ இதனைப்‌ பிரமாணமாக 
ஒப்புக்கொள்ளும்‌ பட்சத்தில்‌, சிறு நெருடல்‌ உள்ளது. 
இவன்‌, அந்த விஷ்ணு அனந்தசயனத்தில்‌ இருப்பதாகத்‌ 
தெரிவிக்கிறான்‌. ஆனால்‌, உண்மையில்‌ அவர்‌ 
தலசயனமாக, வெறும்‌ தரையில்‌ படுத்திருக்கிறார்‌. 


சில ஐயங்கள்‌ எழுகின்றன, அவையாவன 


1. நாக பர்யங்கம்‌ சுதையிலோ, வர்ணத்திலோ 
அமைந்து, பின்னர்‌ நலிவைடைந்திருக்கலாம்‌ 
2. கோயிலை பற்றிக்‌ குறிப்பிட்டு பேசிவிட்டு, விஷ்ணு 


மூர்த்தியைப்‌ பொதுவாக தண்டி வர்ணித்திருக்கலாம்‌. 


8.வேறு கோயிலில்‌ உறையும்‌ விஷ்ணுவை தண்டி 
சொல்லியிருக்கலாம்‌. 


இப்படி பல கேள்விகளை எழுப்பவைக்கும்‌ தண்டியின்‌ 
காவியம்‌ ஆச்சரியமானதே. 

இந்த மூர்த்தியை ஆபிசாறிக மூர்த்தி என்றும்‌ சிலர்‌ 
கருதுகின்றனர்‌. அதாவது, எதிரிகளை அழிக்க, 
கோரமான முகத்துடன்‌, எதிரியை நோக்கி, 
தலசயனமாக ஊருக்கு வெளியில்‌ பிரதிஷ்டை செய்த 
மூர்த்தி என்று கருதிகின்றனர்‌. அந்த மூர்த்திக்குப்‌ 
பாம்பணையின்றி, தரையில்‌ சயனம்‌ அமைவது 
வழக்கம்‌ என்பதால்‌. 


மேலும்‌, இன்று திவ்ய தேசம்‌ என்று கூறப்படும்‌ 


தலசயன பெருமாள்‌ கோயில்‌, பிற்கால விஜயநகர 
பாணியில்‌ அமைந்த கோயிலாகத்‌ தெரிறெது. ஆக, 
ஆழ்வார்‌ 


கட்டுரையில்‌ கூறிய விஷ்ணுவாக 


திருமங்கை பாடிய தலசயனம்‌, 
இருக்கக்கூடும்‌. 
பின்னர்‌, சிவன்‌ கோயிலுக்கு நடுவே சென்று வழிபட 


நிலை 


நாம்‌ 


வேண்டிய வேண்டாம்‌ பிற்கால 


அதனைத்‌ 


என்று, 
வைணவர்கள்‌ தனிக்கோயில்‌ அமைத்து, 
திவ்ய தேசமாக்கி இருக்கக்கூடும்‌. 

வைணவர்கள்‌ இன்று ராமானுஜ மண்டபம்‌ 
என்று அழைக்கப்படும்‌ குகைக்கோயிலை சிதைத்து, 
பொரித்தும்‌, 
மண்டபத்தில்‌ தூண்கள்‌ எழுப்பி, மாடுகளுக்கு நாமம்‌ 


சங்கு சக்கரங்கள்‌ கோவர்தன 


போட்டிருப்பதும்‌ மல்லைக்குச்செல்லும்‌ யாவரும்‌ 
காண்பதே. அத்தகைய மாற்றங்களில்‌ ஒன்றாக, இந்த 
விஷ்ணு கோயில்‌ மாற்றம்‌ நிகழ்ந்திருக்கலாம்‌. 

இந்த விஷ்ணு மூர்த்தியை இன்று கடற்கரை 
கோயிலுக்குச்‌ சென்றால்‌ காண இயலாது. ஏ.எஸ்‌.ஐ. 
அந்த பாதையைப்‌ பொது மக்கள்‌ அனுமதிக்கு தடை 
விதித்துள்ளனர்‌. ஆனால்‌, இரு மருங்கிலும்‌, சுவற்றில்‌, 
கருடாரூடனான மூர்த்தியையும்‌, மறு சுவற்றில்‌ காளிய 
மர்தன மூர்த்தியையும்‌ மிகவும்‌ தேய்ந்த நிலையில்‌ 
காண இயலும்‌. 


மல்லைக்கு சென்று இவற்றை ஆராய்ந்து, ரசித்து 
வந்து இவற்றின்‌ பெருமைகளை எடுத்துரைத்து 
இன்பமடைவோமாக. 


நவம்பர்‌ 2018 


ஹரிட்‌8டஜர்‌ 


விக்காசகுக்‌ கலை மரபில்‌ 
சிவ வடிவங்கள்‌ 


-வித்யா லட்சுமி 


5 
5 
< 
கு 
ஈ 
ரூ 
= 
a 
ம்‌ 
D 
ன்‌ 
௦ 
டு 
ம 


நவம்பர்‌ 2018 ஹெரிட்‌டஐர்‌ 


www.heritager.org 


010 


பேராசிரியர்‌ ப. கோபாலகிருஷ்ண ஐயர்‌ 
அவர்களின்‌ நூலில்‌, சிவ வடிவங்களைப்‌ பற்றியும்‌, 
அதன்‌ வளர்ச்சியைப்‌ பற்றியும்‌ அதை வடிவமைக்கும்‌ 
முறை பற்றியும்‌ விரிவாக விளக்குகிறது. முழு நூலும்‌ 
ஒரு ஆராய்ச்சிக்‌ கட்டுரையாய்‌ விரிகிறது. ஒவ்வொரு 
பல்வேறு ஆசிரியர்களின்‌ 


கருத்துக்களும்‌ அதுகுறித்த இந்நூலின்‌ ஆசிறியறின்‌ 


வளர்ச்சியின்‌ போதும்‌ 


கருத்தும்‌ தெளிவாகப்‌ பகிரப்பட்டுள்ளது. இதை 
முழுமையாகப்‌ பகிர முடியாது போனாலும்‌, 
முயன்றவரை சில பகுதிகளையாவது பகிர்ந்துக்‌ 
கொள்ள ஆசைப்படுகிறேன்‌. 

சிவ விக்கிரவியலை பொருத்தமட்டில்‌ உருவகம்‌ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. ஆகமங்களும்‌, அவை 
குறிக்கும்‌ அங்கங்களும்‌, 

1. காமிகாமம்‌ - திருவடிகள்‌ 

2. யோகஜம்‌ - கணைக்கால்கள்‌ 

3. சிந்தியம்‌ - கால்‌ விரல்கள்‌ 

4. காரணம்‌ "” கெண்டைக்கால்கள்‌ 

5. அசிதம்‌  - முழந்தாள்‌ 

6. தீப்தம்‌ - “ தொடைகள்‌ 

7. சூக்குமம்‌  ' குய்யத்தானம்‌ 

8. சகச்சிரம்‌ கடித்தானம்‌ 

9. அம்சுமான்‌  - முதுகு 

10. சுப்பிரபேதம்‌ - ' தொப்புழ்‌ 

11. விஜயம்‌ - ' உதரம்‌ 

12. நிச்சுவாசம்‌ - இருதயம்‌ 

13. சுவாயம்புவம்‌ - ' முலைகள்‌ 

14. ஆக்கினேயம்‌ - ' கண்கள்‌ 

15. விரம்‌ - ' கழுத்து 

16. ரெொஎரவம்‌ - ' செவிகள்‌ 

17. மகுடம்‌ - முடி 

18. விமலம்‌ - ' கைகள்‌ 

19. சந்திரஞானம்‌ - மார்பு 

20. முக விம்பம்‌ - முகம்‌ 

21. புரோற்கீதம்‌ - - நாக்கு 

22. இலளிதம்‌ -  கபோலங்கள்‌ 

28. சித்தம்‌ - ' நெற்றி 

24. சந்தானம்‌ - ' குண்டலம்‌ 

25. சருவோக்தம்‌ - ' உபவீதம்‌ 

26. பாரமேசுவரம்‌ - மாலை 

27. கரணம்‌ "  இரத்தினாபரணங்கள்‌ 

28. வாதுளம்‌ - ' பரிவட்டம்‌ 

விக்ரெகவியல்‌ வரலாற்றைத்‌ தெளிவாக விளங்கிக்‌ 
கொள்வதற்கு "விக்கிரகம்‌" என்ற சொல்லின்‌ 
உட்பொருளும்‌ அதனுடன்‌ தொடர்புடைய 


வழிபாடுபற்றிய நுட்பமும்‌ சற்று விரிவாக ஆராயப்பட 
வேண்டியது. பிம்பம்‌, மூர்த்தி, பிரதிமை போன்ற 
சொற்கள்‌ உருவத்தைக்‌ குறிப்பன. 


நவம்பர்‌ 2018 


"கலைகளின்‌ தோற்றம்‌" தமது ஆய்வில்‌ 
கொண்டு 


சிற்பக்‌ கலையின்‌ வளர்ச்சியை நான்கு கட்டங்களாக 


பற்றிய 


வானமாமலை சான்றுகளைக்‌ 


பல்வேறு 
அமைத்து ஆராயலாம்‌ என்பார்‌. அவை, 
1. விளங்குருவப்‌ படைப்புக்காலம்‌ - 


முந்தைய 
கொள்ள வேண்டும்‌. 


வரலாற்றுக்கு 


காலம்‌. மானுடவியலை துணையாகக்‌ 


2. மனித விளங்குருவப்‌ 


வரலாற்று தோற்றக்‌ 
சான்றுகள்‌, மானிடவியற்‌ சான்றுகள்‌, புராணக்‌ கதை 


படைப்புகாலம்‌ 
காலம்‌. அகழ்வாராய்ச்சி 


சான்றுகளையும்‌ பயன்படுத்தலாம்‌. 


3. மனித உருப்படைப்புகாலம்‌ வரலாற்றுக்காலம்‌. 


அகழ்வாராய்ச்சி சான்றுகள்‌, வாய்மொழிக்‌ சான்றுகள்‌, 


புராணக்‌ கதை சான்றுகளையும்‌, இலக்கிய 
சான்றுகளையும்‌ பயன்படுத்தலாம்‌. 

4. தெய்வ உருப்படைப்புக்காலம்‌ வரலாற்றுக்‌ 
காலம்‌. அகழ்வாராய்ச்சி சான்றுகள்‌, வாய்மொழிக்‌ 


சான்றுகள்‌, புராணக்‌ கதை சான்றுகளையும்‌, இலக்கிய 


சான்றுகளையும்‌ பயன்படுத்தலாம்‌. 


சிவனின்‌ உருவம்‌ முதன்‌ முதலில்‌ உஜ்ஜைனியிலும்‌ 
அதனைச்‌ சுற்றி உள்ள இடங்களிலிருந்தும்‌ கிடைக்கும்‌ 
நாணயங்களில்‌ காணப்படுகின்றது. சில நாணயங்களில்‌ 
சிவனின்‌ மூன்று தலைகள்‌ உள்ளன. பஞ்சாணன்‌ 
என்ற நிலையில்‌, ஐந்து தலையை உடையவன்‌. இதில்‌ 
ஏனைய இரு தலைகள்‌ மறையுற்றுக்கலாம்‌. 
சாஸ்திரங்கள்‌ நான்கு முக்கிய 


சிற்ப பிரிவுகளில்‌ 


விடயங்களைக்‌ கூறுவன. 


உலகியல்‌ சார்பான கட்டிடக்கலை, 
கோயில்‌ கட்டிடக்கலை, 


பாதுகாப்பு அரண்‌ தொடர்பான கட்டிடக்கலை, 


hw 


விக்கிரகக்‌ கலை மற்றும்‌ ஓவியம்‌ சிற்பிகள்‌ 


மயமுனிவரின்‌ "மயமதத்தையும்‌", தெய்வ தக்ஷனாகிய 
விஸ்வகர்மனின்‌ "விஸ்வகர்மீயத்தையும்‌" தொன்மை 


மிக்க சிற்ப சாஸ்திர நூல்களாகக்‌ கொள்கின்றனர்‌. 


தென்னாட்டுச்‌ சிற்ப நூல்களில்‌ குறிக்கப்பட்டுள்ள 
சிவ சிவனோடு 


புராணக்கதைகளின்‌ 


வடிவங்கள்‌ தொடர்புடைய 

பின்னணியில்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளன சிற்ப சாஸ்திர நூல்கள்‌ 
பொதுவாக இரண்டு பகுதிகளைக்‌ கொண்டது, ஒன்று 
கட்டிடக்கலை, மற்றொன்று படிமக்கலை. வடமேற்கு 
பகுதியைக்‌ கி. மு 1 ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ 
ஆட்சி செய்தவர்களால்‌ வெளியிடப்பட்ட சில 
நாணயங்களில்‌ உள்ள உருவம்‌ எவ்வித சந்தேகமுமின்றி 
சிவனுடையது என்கிறார்‌ பனர்ஜி. "சிர்கப்‌" என்ற 


ஹெரிட்‌டஐர்‌ 


1௧ 


வட்டவடிவமான செப்பு 


இடத்தில காணப்பட்ட 
நாணயத்தில்‌, சிவன்‌ இடது கையில்‌ திரிசூலத்துடனும்‌, 
வலது கையில்‌ கதையுடனும்‌ விளங்குகிறான்‌. இந்த 
பிராமி 


"சிவனால்‌ 


நாணயத்தில்‌ "சிவரக்ஷிதஸ" என்ற பதம்‌ , 
க்ரோக்ஷ்டி எழுத்து வடிவில்‌ உள்ளது. 
பட்டவன்‌" 


பாதுகாக்க என்ற பொருளைத்‌ தரும்‌ 
தொடர்‌ இது. 
விக்கிரவியல்‌ வரலாற்றில்‌ குறிப்பிடத்தக்கவை 


காலத்தில்‌ முற்பட்ட இரு இலிங்கங்கள்‌ . ஒன்று பிடா 
என்ற இடத்தில்‌ கிடைக்கப்பட்டது. தற்போது லக்னோ 
அருங்காட்சியகத்தில்‌ உள்ளது. சற்று உருக்குலைந்த 
நிலையில்‌ உள்ளது இது. இந்த இலிங்கத்தின்‌ நடுவில்‌ 
ஒரு ஆண்‌ உருவம்‌ உள்ளது. இதனை முக இலிங்கம்‌ 
என்று கூறுவர்‌. இதன்‌ அடியில்‌ ஒரு கல்வெட்டு 
காணப்படுகிறது. அதன்‌ துணை கொண்டு, ஒன்றாம்‌ 
நூற்றாண்டு என்று கொள்ளப்படுகிறது. இதனைப்‌ 
போன்ற இன்னொன்று குடிமல்லம்‌, என்னும்‌ இடத்தில 
கிடைத்த இலிங்கமாகும்‌. 
பெயரில்‌ அழைக்கப்படுகிறது. 
பட்டுள்ள பிண்டிகையில்‌ அமைக்கப்பட்ட இதன்‌ 


உயரம்‌ ஐந்தடி. 


பரசுராமேஸ்வரர்‌ என்ற 


சதுரமாக வெட்டப்‌ 


முன்புறத்தில்‌ சிவனின்‌ அழகிய உருவம்‌ உள்ளது. 
சிவன்‌ ஒரு ராக்ஷ்சன்‌ தோளில்‌ நிற்கும்‌ நிலையில்‌ 
உள்ளது. வலது கையில்‌ தலை கீழான நிலையில்‌ ஒரு 
செம்மறி ஆடு, இடது கையில்‌ நீர்க்‌ குடம்‌. இடது 
தோளில்‌ பரசு தலையில்‌ தலைப்பாகை, உடலில்‌ 
சில அணிகலன்கள்‌ உள்ளது. காலம்‌ கி.மு 2 ஆம்‌ 
நூற்றாண்டு என்று கணிக்கப்படுகிறது. 


குடிமல்லம்‌ லக்னோ நடுகற்கள்‌ பற்றிய விக்கிரவியல்‌ 


நத ரளி 


» டச்‌ » a 
த த ர 


வரலாற்றில்‌, முதலில்‌ வெறும்‌ கற்கள்‌ போரில்‌ இறந்த 
வீரனின்‌ அடையாளமாக நடப்பட்டன. பின்பு 


அவற்றில்‌ அவனைக்‌ கடவுளாக எழுதினார்கள்‌. அதன்‌ 
பின்‌ வரலாற்று காலத்தில்‌ மனித உருவில்‌ படைப்புக்கள்‌ 


சிற்பங்களாகப்‌ 
கோவில்‌ 
பயன்பட்டன. சிவ விக்கிரவியல்‌ வரலாறு தனக்கென 
ஒரு 
சான்றுகள்‌ அடிப்படையில்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ இயல்‌ 
ஒன்றில்‌ விவரித்திருக்கிறார்‌ ஆசிரியர்‌ 


படைக்கப்பட்டன. இக்கல்‌ பிறகு 
சிற்பங்களாகத்‌ தெய்வங்களைப்படைக்க 


வரலாற்றைக்‌ கொண்டுள்ளதை பல்வேறு 


சிவனுக்கு சிறப்பாக உள்ள திருமேனிகள்‌ மூன்று. 
அவை அருவம்‌, உருவம்‌, அருவுருவம்‌ என்பன. அருவம்‌ 
ஊனக்கண்களுக்கு புலப்படாதவாறு நுண்ணியது. 
அகக்‌ 
மட்டுமே புலப்படும்‌. உருவத்‌ இருமேனி கை, கால்‌, 
முகம்‌ முதலிய உறுப்புகளுடன்‌ கூடியது. இவை 
இரண்டிற்கும்‌ புரம்பானவாறு உருவம்‌, அருவம்‌ கலந்த 
தனி நிலையில்‌ உள்ளதே அருவுருவம்‌. கடவுளைப்‌ 


கண்கொண்டு நோக்கும்‌ யோகிகளுக்கு 


பற்றி மனிதன்‌ உணர்ந்தவைகளும்‌, அகக்‌ காட்சிகளும்‌ 
இம்மூன்று படிமங்களில்‌ அடங்குவன. 

வகைகள்‌ : அமைப்பின்‌ அடிப்படையில்‌ சித்திரம்‌ - 
படிமங்களில்‌ எல்லா உறுப்புகளும்‌ முழுமையாகவும்‌, 


அவற்றின்‌ அளவிலும்‌, அமைப்பிலும்‌ இயற்றப்படும்‌ 
சித்ரார்த்தம்‌ - ' படிமங்களின்‌ முற்‌ பகுதி உறுப்புகள்‌ 
மட்டும்‌ இயற்றப்பட்டு பின்‌ பகுதி புலப்படாமல்‌ 
அமைக்கப்படும்‌ 

சித்ராபாசம்‌ புடைப்பின்றித்‌ தீட்டப்படுவன 


இவை வகைகள்‌ : தன்மையின்‌ அடிப்படையில்‌ சலம்‌ 


படிமங்கள்‌ ஒரு இடம்‌ விட்டு வேறொரு இடம்‌ 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌டஐர்‌ 


610 :19623//9பு MMM 


www.heritager.org 


010 


விட்டு நகர்த்தக்கூடிய விதம்‌ இருப்பினும்‌, அல்லது 
அத்தேவைகாக இருப்பது அசலம்‌ படிமங்கள்‌ 
செய்த இடத்தில இருந்தோ அல்லது நிறுவப்பட்ட 
இடத்தில இருந்தோ அசைக்க இயலா வண்ணம்‌ 
இருப்பது சலாசலம்‌- படிமங்கள்‌ ஒரு இடத்திலிருந்து 
மாற்றக்‌ கூடியதும்‌ ஆனால்‌ மாற்றக்‌ கூடாததும்‌ இவை 
வகைகள்‌ : சுக்கிரநீதி படி வகைகள்‌ 
சாத்துவிகம்‌ - 
சாந்த நிலையும்‌, அன்பர்க்கு அச்சத்தை அகற்றியும்‌, 
வேண்டுவன அளிக்கும்‌ கைகளைக்‌ கொண்டுள்ளதோ 


யோகா முத்திரையும்‌, இயற்கையான 


அவை. 

இராசதம்‌ - - நின்ற கோலத்திலும்‌, ஊர்தியில்‌ ஏறியும்‌, 
பல்வகை அணிகலன்களால்‌ அலங்கரிக்கப்‌ பட்டும்‌, 
அம்பு, வாள்‌ முதலிய படைகளைத்‌ தாங்கியும்‌ அபய 
முத்திரை கொண்டும்‌ விளங்குவது 


தாமஸம்‌ - அம்பு, வாள்‌ போன்ற படைகளால்‌ 
கொடியவர்களை கொல்வதாயும்‌, எப்போதும்‌ 
அச்சுறுத்தும்‌ தோற்றத்தை உடையதாயும்‌ போர்‌ 


தொழிலில்‌ மகிழ்ச்சி உள்ளதாயும்‌ விளங்குவன. 


பிரதிமைகளை செய்யப்‌ பயன்படும்‌ பொருட்களைக்‌ 
கொண்டும்‌ வகைபடுத்தப்படும்‌. தமிழகத்தில்‌ பல்லவர்‌ 
காலத்திலிருந்து தான்‌ கற்‌ சிற்பங்கள்‌ எராளமாகக்‌ 
கிடைத்துள்ளன. பல்லவர்‌ 


கால சிற்பங்கள்‌ 


பாறைகளிலேயே செதுக்கப்பட்ட சிற்பங்கள்‌ 
என்றும்‌, கட்டிடங்களை அழகு செய்யும்‌ சிற்பங்கள்‌ 
இருவகைப்படும்‌. சிவ மூர்த்தங்களில்‌ 
சோமாஸ்கந்தர்‌ ஹரிஹரன்‌, அர்த்தனாரி, கங்காளர்‌, 
வீணாதரர்‌, சண்டேசானுக்ரெகர்‌, கங்காதரர்‌, காலாரி, 
விருஷபாந்தகர்‌, அந்தகாசுரசம்ஹாரர்‌, அரிதாக நிற்கும்‌ 
நிலையில்‌ காணப்படும்‌ தக்ஷிணாமூர்த்தி ஆகியவை 


என்று 


காணப்படும்‌ படிமங்களில்‌ சில. 


பாண்டியர்களுக்கும்‌ பல்லவர்களைப்‌ போலவே 
குடைவரை கோவில்களில்‌ சிற்பங்களை 
அமைத்துள்ளனர்‌. திருமெய்யம்‌, பிள்ளையார்பட்டி, 


குன்றக்குடி, திருப்பரங்குன்றம்‌ முதலிய இடங்களில்‌ 
பாண்டியர்‌ சிற்பங்களைக்‌ காணலாம்‌. கழுகுமலையில்‌ 
காணப்படும்‌ ஒற்றைக்‌ கற்கோவில்‌ பாண்டியர்களின்‌ 
சிற்பகலைக்கு உன்னத எடுத்துக்காட்டு. தமிழக சிற்பக்‌ 
கலையில்‌ சோழர்களின்‌ நிலை மிக உன்னதமானது. 9 
ஆம்‌ நூற்றாண்டு, பத்தாம்‌ நூற்றாண்டுக்‌ கோவில்கள்‌, 


பல்லவர்‌ காலக்‌ கோவில்கள்போல அல்லாமல்‌, 
சிற்பங்கள்‌ தனித்தனியாகச்‌ செதுக்கப்பட்டு 
கோஷ்டங்களில்‌ பொருத்தி வைக்கப்பட்டுள்ளன. 


சோழர்‌ கால கோவில்களில்‌ கட்டடமும்‌, சிற்பமும்‌ 
சமநிலை வகிக்கின்றன. சோழர்‌ கால வரலாற்றில்‌ 
இராஜராஜனின்‌ காலம்‌ குறிப்பிடத்தக்கது. 


அவன்‌ கட்டுவித்த கோபுரங்களிலும்‌, விமானங்களிலும்‌ 


எராளமான சிவ மூர்த்தங்கள்‌ அலங்கரித்து. 
இராஜராஜரின்‌ மகன்‌ இராஜேந்திரன்‌ கட்டுவித்த 
கோவில்‌ கங்கை கொண்ட  சோழிச்சுரமாகும்‌. 


இக்கோவிலின்‌ கருவறையை சுற்றி ஐம்பது விக்கிரகங்கள்‌ 
உள்ளது. தாராசுரத்தில்‌ உள்ள சிற்பங்களும்‌, சிதம்பரம்‌ 
வாயில்களை அலங்கரிக்கும்‌ சிற்பங்களும்‌ பிற்கால 
சோழர்‌ கலைக்கு எடுத்துக்காட்டு. 


பல்லவர்‌ 
நடத்திய 
புத்துயிர்‌ பெற்றது, அதுவரை கருவறையில்‌ பூசையில்‌ 
இருந்த ஈசன்‌ பவனியாகக்‌ கொண்டுவரப்பட்டார்‌. 


காலத்தில்‌ நாயன்மார்‌ தலைமையேற்று 
பக்தி இலக்கியத்தின்‌ பயனாய்‌ சைவம்‌ 


இதனால்‌ உலாவிற்கு என்று தெய்வங்களைச்‌ செய்யும்‌ 
ஏற்பட்டது. பெருகிற்று. 
ராஜராஜன்‌ காலத்தில்‌ தங்கம்‌, வெள்ளி, பஞ்சலோகம்‌, 


தேவை வார்ப்புக்கலை 


ஆகியவற்றால்‌ படிமங்கள்‌ உருவாக்கப்பட்டன. 


தென்னிந்திய சிற்பிகள்‌ இரண்டு 
வர்ப்புக்கலையை உருவாக்கினர்‌. அவை, களம்‌, சுசிரம்‌ 


முறைகளில்‌ 


எனப்படுவன. களம்‌ முழு நிறைவான வர்ப்பாகும்‌. 


சுசிரம்‌ உள்ளே பொள்ளலாகச்‌ செய்யப்பட்டது. 
கோபுரங்களிலும்‌ கற்சிற்பங்களும்‌, சுதை சிற்பங்களும்‌ 
இடம்பெறும்‌. கோபுரங்களில்‌ கல்லால்‌ கட்டப்பட்ட 
கழ்‌ பகுதியில்‌ பரிவார 
உருவங்களும்‌, மேற்பகுதியில்‌ முக்கிய தெய்வங்களின்‌ 


தோற்றங்களும்‌ சிற்பங்களாக இருக்கும்‌. 


பல தெய்வங்களின்‌ 


சித்திராபாஸம்‌ என்ற வகையினுள்‌ அடங்கும்‌ 


ஓவியத்திற்கும்‌ தமிழகத்தில்‌ தொன்மையான வரலாறு 
உண்டு. பல்லவர்‌ காலத்தில்‌ ஓவியக்‌ கலைக்குப்‌ 
புத்துயிர்‌ அளிக்கப்பட்டது. பனைமலைக்‌ கோவிலிலும்‌, 


திருமலைக்‌ கோவிலிலும்‌, மாமல்லபுரத்து குடைவரை 


கோவிலிலும்‌, மாமண்டூர்‌ கோவிலிலும்‌, காஞ்சி 
கைலாசநாதர்‌ கோவிலிலும்‌ பல்லவர்‌ கால எஞ்சிய 
ஓவியங்களைக்‌ காணலாம்‌. முற்கால பாண்டியர்‌ 
காலத்திலும்‌ ஓவியக்கலை பேணப்பட்டது. 


சோழர்க்கால ஓவியங்களைப்‌ பற்றி அறிய தஞ்சை 
பெரியகோவில்‌ 
விஜயநகர பேரரசின்‌ காலத்திலும்‌ ஓவியக்கலைக்கு 


ஓவியங்கள்‌ துணை செய்வன. 


ஊக்கமளிக்கப்பட்டது. 


அவர்களைப்‌ அவர்களின்‌ 


பிரதிநிதிகளும்‌ 
இவ்வாறாக, சித்திரம்‌, சித்ரார்த்தம்‌, சித்ராபாசம்‌ என்ற 


பின்பற்றி வந்த, 
ஓவியக்கலைக்கு ஊக்கமளித்தனர்‌. 
வகையில்‌ அமைந்த சிவனது படிமங்கள்‌, ஓவியங்கள்‌ 
காலத்துக்குக்‌ 
காலம்‌ எழுப்பப்பட்ட கோவில்களில்‌ நிலைகளனாகக்‌ 


கொண்டு உருவாகின. சிவ விக்கிரகவியலின்‌ 
நுட்பத்தையும்‌, மரபையும்‌ அறிவதற்கு இத்தகைய 


தமிழகத்தை அண்ட மன்னர்களால்‌ 


56 படிம வகைகள்‌ சான்றாதாரங்களாக அமைவன. 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌டஐர்‌ 


தமிழர்களின்‌ மரபு வழி வந்த பச்சை குத்தும்‌ 
பழக்கத்திற்கு பின்‌ உள்ள மருத்துவம்‌ ஆதி காலம்‌ 
தொட்டு மனிதர்களுக்குத்‌ தன்‌ உடல்‌ நலம்‌ காக்க 
பல்வேறு முறைகளைக்‌ கையாண்டு வந்துள்ளார்கள்‌. 
அவ்வழியில்‌ உடலில்‌ பச்சை குத்திக்‌ கொள்வதையும்‌ 
தமிழக பூர்வகுடியினரும்‌ பழங்குடியினரும்‌ எவ்வாறு 
உடல்‌ நலத்திற்கு பயன்படுத்தியிருப்பார்களா எனக்‌ 
காண்போம்‌. 


உடலில்‌ விஷம்‌ பழக்கும்‌ முறையே பச்சை குத்துதல்‌ 
ஊமத்தை தாவரம்‌ சிறிது விசத்தன்மை உடையது 
இதன்‌ சாறை எடுத்து அடுப்பில்‌ வைக்கப்பட்ட 
பானையில்‌ படர்ந்துள்ள கரி சாம்பலுடன்‌ கலந்து 
பறவைகளின்‌ கொழுப்பை உருக்கிக்‌ கலந்து மூங்கில்‌ 
முள்‌ கொண்டு உடலில்‌ செலுத்துவதன்‌ மூலம்‌ உடல்‌ 
விஷத்தன்மையை ஏற்கும்‌ அதனால்தான்‌ அன்றைக்கு 
குத்தப்படும்‌ பச்சையால்‌ மூன்று நாட்களுக்கு உடல்‌ 
காய்ச்சல்‌ தாக்கம்‌ இருப்பதுபோல்‌ உணரப்படும்‌. 


இத்த விஷமருந்தை பச்சையாக உடலில்‌ ஏற்றவர்களுக்கு 
வயலில்‌ மற்றும்‌ காடுகளில்‌ வேலை செய்யும்போதும்‌ 
சிறு விஷப்பூச்சிகளின்‌ விஷத்தையும்‌ சூரியக்கதிரின்‌ 
தாக்கத்தையும்‌ தாங்கும்‌ இறனைக்‌ கொடுத்துள்ளது 
எனக்‌ கருதுகின்றனர்‌. விஷம்‌ விஷத்தை முறிக்கும்‌ 


நவம்பர்‌ 2018 


[ ' <a Ng 

a ட = NN 
எனும்‌ கருத்துக்கேற்ப இதை அவர்கள்‌ பல ஆயிரம்‌ 
வருடங்களுக்கு முன்‌ குகைகளில்‌ வாழ்ந்த போதே 
தேனிக்களின்‌ விஷத்தின்‌ 
மூலம்‌ கற்றுக்கொண்டிருப்பார்கள்‌. 


தேன்‌ சேகரிக்கும்போது 


இன்றைக்கும்‌ நாம்‌ சந்திக்கும்‌ பல மூதாட்டிகள்‌ உடலில்‌ 
பாதிக்கும்‌ குத்தியுள்ளார்கள்‌ 
அவர்களிடம்‌ அவர்கள்‌ பல 


அதிகமாகப்‌ பச்சை 
விசாரித்தவரை 


வியாதிகளை ஏற்காதவர்களாக இருப்பது வியப்பே. 


பழங்குடி மக்கள்‌ காலம்‌ காலமாகச்‌ செய்துவந்த 
பச்சை குத்தும்‌ தொழிலிலும்‌ விஞ்ஞானம்‌ புகுந்து 
அவர்களிடமும்‌ நமது பாரம்பரிய பச்சை குத்தும்‌ 
இன்று 


வழக்கம்‌ இழந்து அவர்களும்‌ டாட்டூ 
முறையில்‌ பச்சை 
குத்துகிறார்கள்‌. 
இ ன்று 
தேடினாலும்‌ 
கிடைக்காத 


மரபு வழி 
பச்சை குத்தும்‌ 
முறை 


ஹெரிட்‌டஐர்‌ 


Heritager. ஆனந்தகுமார்‌ 


610-196 03119பு MMM 


www.heritager.org 


- காப்பாட்சியர்‌, அரசு அருங்காட்சியகம்‌ 


கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌ சூலூர்‌ வட்டம்‌ இருகூர்‌ 
கிராமம்‌ வு.மு.ளு. நகர்‌ ரங்கசாமி தேவர்‌ மகன்‌ எஸ்‌. 


ஆர்‌. தங்கவேல்‌ (ஓய்வு பெற்ற காவலர்‌) அவர்களின்‌ 
வீட்டின்‌ கழிவறை 04.10.2018 
அன்று குழி தோண்டிய போது பூமியில்‌ புதைந்த 
நிலையில்‌ ஏதோ இருப்பதாக கண்ட வேலை செய்த 


கட்டிடம்‌ கட்‌ 


பணியாளர்கள்‌ நிதானமாக தோண்டிய போது பாணை 


போண்ற ஏதோ இருப்பதை கண்டவர்கள்‌ 


நவம்பர்‌ 2018 


அந்த பாணைக்கு எந்த சேதம்‌ ஏற்படுத்தாமல்‌ 
முழுவதுமாக வெளியில்‌ எடுத்தப்‌ போது 1.2 
மீட்டர்‌ உயரமும்‌ 2.5 மீட்டர்‌ சுற்றளவும்‌ கொண்ட 
பாணையக இருந்தது. இது பெருங்கற்கால காலத்தில்‌ 
மனிதன்‌ இறந்த பின்‌ அடக்கம்‌ செய்ய பயண்படுத்தய 
முதுமக்கள்‌ தாழி என்பதை அறிந்தவர்கள்‌ உடனடியாக 
வருவாய்‌ துறையினருக்கு தெரிவித்தார்கள்‌ அதனை 
தொடர்ந்து வட்டாட்சியர்‌ மற்றும்‌ கிராம நிர்வாக 


ஹெரிட்‌£டஐர்‌ 


அலுவலர்‌ பாணையினை பார்வையிட்டார்கள்‌ 


பின்‌ பாதுகாப்பு கருதி முதுமக்கள்‌ தாழியினை 


இருகூர்‌ நிர்வாக அலுவலகத்தில்‌ 
வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி செய்த தாள்களில்‌ 


கிராம்‌ 


05.10.2018 அன்று செய்தியாக வெளிவந்தது அதனை 
தொடாந்து இந்த முதுமக்கள்‌ தாழியானது பூமியில்‌ 
கிடைக்கப்பெற்றதனால்‌ அது புதைப்பொருள்‌ சட்டம்‌ 
1878 ன்‌ படி அருங்காட்சியகத்திற்கு பெறும்‌ பொருட்டு 
கோயம்புத்தூர்‌ அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர்‌ 
அன்றே சூலூர்‌ வட்டாச்சியரினை தொடர்பு கொண்டு 
இருகூர்‌ கிராமத்தில்‌ கிடைக்கப்பெற்ற முதுமக்கள்‌ 
தாழி கோவை மாவட்ட அரசு அருங்காட்சியகம்‌ 


வசம்‌ ஒப்படைக்க கேட்டுக்கொள்ளப்பட்டது. 


பின்‌ 08.10.2018 அன்று மாவட்ட வருவாய்‌ ஆய்வாளர்‌ 
ஒப்புதலுடன்‌ 09.10.2018 அன்று 
இருகூர்‌ கிராம நிர்வாக அலுவலர்‌ அலுவலகத்தில்‌ 
வைக்கப்பட்டடிருந்த முதுமக்கள்‌ தாழியினை கோவை 


அவர்களின்‌ 


மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியரால்‌ கிராம 
நிர்வாக அலுவலர்‌ திரு நவின்குமார்‌ அவர்களின்‌ 
முன்னிலையில்‌ ஆய்வு செய்யப்பட்டது ஆய்வில்‌ 
இப்பாணை பெருங்கற்காலத்தில்‌ வாழ்ந்த இனக்‌ குழு 
தலைவனுக்கு எடுக்கப்பட்டது. 

பாணையின்‌ வெளிப்பகுதியில்‌ சில கிராப்பிடிக்‌ 
குறியிடுகளும்‌ கொண்டுள்ள சுமார்‌ 2000 வருடம்‌ 
பழமையானது என்று அறியப்பட்டது. பின்‌ இந்த 
முதுமக்கள்‌ தாழியினை பாதுகாப்பு கருதி கோவை 
அரசு அருங்காட்சியகத்திற்கு எடுத்து 
செல்வதற்கு தமிழக மரபுச்‌ சார்‌ ஆர்வலர்கள்‌ சங்கம்‌ 


மாவட்ட 


கோவை கிளை நன்பர்களான திருவாளர்‌ ஆனந்தகுமார்‌ 
அவர்களினை தொடர்பு கொண்டபோது அதற்கான 
உதவினை செய்வதாக தெரிவித்தார்கள்‌. 


பின்‌ மற்றொறு தமிழக மரபுச்‌ சார்‌ ஆர்வலர்கள்‌ சங்க 
நன்பரான திருவாளர்குமரவேல்‌ அவர்களின்‌ உதவியுடன்‌ 
மாலை இருகூர்‌ கிராம நிர்வாக அலுவலகத்திலிருந்து 
ஆனந்தகுமார்‌ மற்றும்‌ குமரவேல்‌ அவர்களின்‌ 
உதவியுடன்‌ வாகனத்தில்‌ ஏற்றப்பட்டு புதைப்‌ 
பொருளுக்கு எந்த ஒரு பாதிப்பும்‌ ஏற்படாதவண்னம்‌ 
கோவை மாவட்ட அருங்காட்சியகத்திற்கு எடுத்து 


வரப்பட்டது. 


இதுப்‌ போன்ற புதைப்‌ பொருட்கள்‌ கிடைக்கப்படும்‌ 
போது பொது மக்கள்‌ உடனடியாக வருவாய்‌ 
துறையினருக்கு தெரிவிக்கும்‌ போது அப்பொருளினை 
பாதுகாக்கவும்‌ அதன்‌ முக்கியத்து வத்தினை எதிர்‌ 
வரும்‌ சந்ததியினர்கள்‌ அறிந்துக்‌ கொள்ள ஏதுவாக 


இருக்கும்‌... 


காப்பாட்சியர்‌ 
அரசு அருங்காட்சியகம்‌, கோயம்புத்தூர்‌18 59 


நவம்பர்‌ 2018 


இலக்கியத்தில்‌ 
முதுமக்கள்‌ தாழி 


பட உதவி: திரு. பாண்டுரங்கன்‌ 


“அன்னோர்‌ கவிக்கும்‌ கண்ணகன்‌ தாழி 
வனைதல்‌ வேட்டனை அயின்‌, எனையதுூஉம்‌ 
இருநிலம்‌ துகரியாப்‌, பெருமலை 
மண்ணா, வனைதல்‌ ஒல்லுமோ, நினக்கே ?” 
(புறநானூறு 228) 


சோழன்‌ குளுமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளி வளவன்‌ 
இறந்து விடுகின்றான்‌, அவனுக்காக வேட்க்கோ என 
அழைக்கபடும்‌ குயவர்‌ தாழியை செய்கின்றார்‌. 


அதனைக்‌ கண்ட புலவர்‌, "எம்மன்னனை இட்டு 
புதைப்பதற்காக சூளையில்‌ இருள்‌ சூழும்‌ அளவிற்கு 
புகையைஉண்டாக்கியவாறு தாழியை செய்கின்றாய்‌. 
இம்மன்னனின்‌ புகழ்‌ பெரியது. அவன்‌ வானுகலம்‌ 
செல்லபோகிறான்‌. அவன்‌ இம்மண்ணை ஆண்டவன்‌, 
பலப்‌ படைகளைக்‌ கொண்டவன்‌. யானை மீது பவனி 
வருபவன்‌. 


அவனுக்கு நீ தாழி செய்யவேண்டுமாயின்‌ இந்த நாடு 
அளவு பரந்த சக்கரத்தில்‌, மலை அளவுக்கு மண்‌ 
இட்டு செய்யவேண்டும்‌. அது உன்னால்‌ முடியுமா எனக்‌ 
கேட்டார்‌." 


இப்பாடலின்‌ மூலம்‌ பண்டையத்‌ தமிழர்கள்‌ 
இறந்தவர்களை தாழிகளில்‌ இட்டப்‌ புதைத்தனர்‌ 
என்பது தெளிவாகின்றது. சில நேரங்களில்‌ இவற்றில்‌ 
எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 


ஹெரிட்‌டஐர்‌ 


610-196 03119 பு MMM 


www.heritager.org 


- A.T மோகன்‌ 


வட்டெழுத்துடன்‌ கூடிய நடுகல்‌ 


இம்முறை திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவம்‌ 
ஏற்பாடு செய்திருந்த செங்கம்‌ நடுகற்களை பார்த்து 
அறிந்து கொள்ள 28 தேதி அன்று திருவண்ணமலைக்கு 
எமது பயணத்தை மேற்கொண்டோம்‌. 


வழக்கம்போல அதிகாலை இரண்டு மணிக்கு எழுந்து 
ஆயத்தமானேன்‌. மூன்று மணிக்கு சேலத்திலிருந்து 
திருவண்ணாமலை செல்லும்‌ பேருந்தைப்‌ பிடித்தேன்‌. 


சரியாகக்‌ காலை 7. 00 மணிக்குத்‌ திருவண்ணாமலையை 


தமிழ்நாடு 


மாவட்ட 


அடைந்தேன்‌. ஹோட்டலில்‌ 
வரலாற்று ஆய்வு 
நடுவத்தின்‌ நண்பர்கள்‌ ஏற்பாடு செய்து இருந்த 
இரண்டாவது மரபு நடைப்பயணம்‌ துவங்கியது. 


திருவண்ணாமலை 


செங்கம்‌ நடுகற்களை நோக்கிச்‌ சுமார்‌ 70 நபர்களுடன்‌ 
குறிப்பிட்டபடி காலை 8.00 மணிக்குப்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றோம்‌. 

பெரிய 


கோளாபப்பாடியை அடைந்து நடுகற்கள்‌ 


பார்த்தோம்‌. வேடியப்பன்‌ கல்‌ என அழைக்கப்படும்‌ 
அக்கல்லின்‌ ஒருபகுதியே உள்ளது. இந்நடுகல்‌ பல்லவ 
மன்னன்‌ ஈஸ்வர வர்மனின்‌ காலத்தைச்‌ சேர்ந்தது என 
தொல்லியல்‌ அறிஞரும்‌, நடுகல்‌ பற்றி பல ஆய்வு 


நூல்களை எழுதிய பூங்குன்றன்‌ ஐயா அவர்கள்‌ 
கூறினார்‌. 
இரண்டாவதாக நாங்கள்‌ கண்டக்‌ கல்வெட்டும்‌ 


சிதைந்த நிலையில்‌ கானப்பட்டது. அதன்‌ காலம்‌ 
மகேந்திரபருமர்க்கு பதினொன்றாவது ஆட்சியாண்டு 
எனக்‌ கல்வெட்டுடன்‌ காணப்படுகின்றது. 


மூன்றாவது, நான்காவது கல்வெட்டும்‌ பழைய தமிழ்‌ 
எழுத்தான வட்டெழுத்துகளுடன்‌ 
இதன்‌ காலம்‌ முதலாம்‌ மகேந்திர வர்ம பல்லவநின்‌ 
கி.பி 601 ஆண்டு நடுகற்களாக. 
பார்வையிட்டபின்‌ காலைச்‌ சிற்றுண்டியாக இட்லி, 


வடை, பூரி கிழங்கு என்ற ஒரு விருந்தே சாப்பிட்டு 


காணப்பட்டது. 


அதனைப்‌ 


நவம்பர்‌ 2018 


ஹரிட்‌8டஜர்‌ 


முடித்தோம்‌. 


அடுத்த இடமான மேலப்புஞ்சை கிராமத்தில்‌ ஒரு 
நடுகல்லும்‌, நரசிங்க நல்லூரில்‌ 2 நடுகற்களும்‌ 
தொரப்பாடியில்‌ நடுகற்களும்‌ பார்வையிட்டோம்‌. 
தொரப்பாடியில்‌ நடுகற்களை பார்வையிட்டுக்‌ 
கொண்டு இருக்கும்போது மூதாட்டி ஒருவருக்கும்‌, 
முதியவர்‌ ஒருவருக்கும்‌ அருள்‌ வந்து "நான்‌ நொண்டி 
வேடியப்பன்‌" வந்து இருக்கிறேன்‌ எனக்‌ கூறி 
சாமியாடினர்‌. எதிர்பாரத விதமாக நடந்த அந்நிகழ்வு 
பார்பதற்கு அச்சமாகவே இருந்தது. 


இறுதியாக மேல செங்கம்‌ வனத்துறை பண்ணையில்‌ 


உள்ள ஒரு நடுகல்லினைப்‌ பார்வையிட்டோம்‌. 
நடுகற்களின்‌ அமைப்பு , தோற்றம்‌, வளர்ச்சி, 
வரலாறுபற்றிய அருமையானதொரு உரையை 


முனைவர்‌ பூங்குன்றன்‌ ஆற்றினார்‌. 
மாணவர்களும்‌ ஆய்வாளர்களும்‌ 
கேள்விளையும்‌ விளக்கங்களையும்‌ 
பிறகு அங்கிருந்துப்‌ 
நிலையத்திலிருந்து நான்கு மணிக்குப்‌ புறப்பட்டு இரவு 
எட்டு மணிக்குச்‌ சேலம்‌ வந்து சேர்ந்தேன்‌. 


ஏராளமான 
கேட்டறிந்தனர்‌. 
புறபட்டு செங்கம்‌ பேருந்து 


மரபு நடைப்பயணத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த 
ஆய்வுநடுவத்தின்‌ பொறுப்பாளர்கள்‌ பிரேம்குமார்‌, 
பாலமுருகன்‌, மணியரசன்‌ உள்ளிட்ட அனைவருக்கும்‌ 


னா ௫ | 
1 அதக 12 


நவம்பர்‌ 2018 


ஒன்னாத்‌ தெவ்வர்‌ முன்னின்று விலங்கி 
ஒளிறு ஏந்து மருப்பின்‌ களிறு எறிந்து 
வீழ்ந்தெனக்‌ 
கல்லே பரவின்‌ அல்லது 
நெல்‌ உகுத்துப்‌ பரவும்‌ கடவுளும்‌ இலவே 
(புறநானூறு 935) 


எங்களின்‌ பகைவர்களை எதிர்த்து, முன்‌ நின்று 
தடூத்து ஒளியுடைய, உயர்த்திய தந்தங்களையுடைய 
யானைகளைக்‌ கொன்று விட்டூ வீழ்ந்தவர்களுக்கு நட்டிய 
கல்லைத்‌ தான்‌ நாங்கள்‌ வழிபடுவோம்‌. நெல்லைத்‌ 
தூவி வழிபடும்‌ வேறு கடவுள்‌ எதுவும்‌ எங்களுக்குக்‌ 
கிடையாது என நடுகல்‌ வழிபாட்டின்‌ சிறப்பினைக்‌ 
கூறுகின்றது. 


பண்டையத்‌ தமிழர்களுக்கு நடுகல்‌ வழிபாடே தெய்வ 
வழிபாடா இருந்தது. அவர்கள்‌ தங்களுக்காக போரில்‌ 
இறந்த வீரர்களின்‌ வீரத்தையே முதன்மையாகப்‌ 
போற்றினர்‌. என்பதும்‌ இச்சங்கப்‌ பாடலின்‌ மூலம்‌ 
தெளிவாகின்றது. 


பல இடங்களில்‌ நடுகல்லும்‌ எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ 
காணப்படுகின்றன. இதன்‌ மூலம்‌ அந்த நடுகல்‌ 
யாருக்காக எழுப்பப்பட்டது, எப்போது எழுப்பப்பட்டது, 


இறப்பின்‌ காரணம்‌, தமிழ்‌ எழுத்தின்‌ தொன்மை 
போன்ற செய்திகளை அறிந்துக்‌ கொள்ளலாம்‌ 


ஹரிட்‌டடஜர்‌ 


610 :1962319பு mM 


www.heritager.org 


தமிழக வரலாற்றில்‌, தொடர்ச்சியான எழுத்துச்‌ 
சான்றுகள்‌ பெற்ற மரம்‌ பனை என்பார்‌ எழுத்தாளர்‌ 


ஆ. சிவசுப்பரமனியம்‌. 


ஊர்நாட்டுப்‌ பகுதிகளில்‌ 

"கட்டுகு கவுராவேன்‌ 

கன்னுகுட்டிக்கு தும்பாவேன்‌ 

கட்டிலுக்கு கயிராவேன்‌ 

களைத்து வாராவனுக்கு நுங்காவேன்‌ 

பசித்து வாரவனுக்கு பழம்மாவேன்‌ 

ருசிக்க வாராவனுக்கு கிழங்காவேனு " 

பனைமரம்‌ பற்றிய ஒரு நாட்டுபுற பாடல்‌ உண்டு. இது 
தென்னைக்கும்‌ பொருந்தும்‌. கொடுப்பதில்‌ வள்ளவர்கள்‌ 


இருவரும்‌. அதன்‌ வழியே பனையிலிருந்து கிடைக்கும்‌ 


கள்ளும்‌ தெளுவும்‌ 
வரலாற்றோடு இணைத்து பார்ப்போம்‌ 


கருப்பட்டி பொருட்களையும்‌ 


தொல்பழங்கால கல்வெட்டுகளில்‌: 


மதுரை மாவட்டம்‌ அழகர்‌ மலையில்‌ பாணித 
வணிகன்‌ கொடை கொடுத்ததை கூறும்‌ கி.மு முதல்‌ 
நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று உள்ளது. இதில்‌ 
பாணிதம்‌ என்பது பதநீரில்‌ இருந்து தயாரிக்கப்படும்‌ 


இனிப்பு பண்டத்தை குறிக்கிறது(கரும்புச்சாறு 


டன்‌ 
15 
ஏரி ்‌ 


க. உதவி: 4.7 மோகன்‌ 
4. நக, ச்‌ Ww 


4 - ச்‌ 


டர்‌ 


என்னும்‌ கருத்தும்‌ உள்ளது?).வணிகன்‌ நெடுமலன்‌ 
சமணபடுக்கை அமைக்க கொடுத்த கொடை பற்றிய 


செய்தி. 


கரூர்‌ குளித்தலைக்கு அருகில்‌ 
பனைத்துறை எனும்‌ ஊரைச்‌ சேர்ந்த 
வெஸன்‌ என்பவர்‌ சமண முனிவர்களுக்கு படுக்கை 
அமைத்து கொடுத்ததை குறிக்கும்‌ "பனை(த்‌) துறை 
வெஸன அதட்‌ அனம்‌" எனும்‌ பொயுமு முதலாம்‌ 
நூற்றாண்டு கல்வெட்டு. 


ரண்டாவதாக 
இ த 


கிடைத்த 


இதில்‌ பனைத்துறை எனும்‌ சொல்‌ பனை மரங்கள்‌ 
நிறைந்த பகுதியை குறிக்கிறது. 
வைத்து ஒரு ஊரின்‌ பெயர்‌ 
ஆண்டுகளுக்கு வழக்கத்தில்‌ 
என்பதை அறியமுடிகிறது. 


பனை மரங்களை 
இரண்டாயிரம்‌ 


முன்பே இருந்தது 


அடுத்ததாக கொடுமணம்‌ (கொடுமணல்‌) அகழாய்வில்‌ 


கிடைத்த உடைந்த பானையோட்டில்‌ உள்ள தமிழி 
எழுத்துப்பொறிப்பு "ய தண்‌ வெண்‌ நீர்‌ அழி இய்‌ 
தடா" இதில்‌ வரும்‌ "தண்‌ வெண்‌ நீர்‌ " வார்த்தைகள்‌ 
குறிப்பதாக  சுப்பராயலு(2010: 242: 243) 
அய்யராவதம்‌ மகாதேவன்‌ (2014:50) படித்துள்ளனர்‌. 
வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில்‌ 


கள்ளைக்‌ 


கள்ளின்‌ 


நவம்பர்‌ 2018 


ஹெரிட்‌8டஐர்‌ 


தொன்மையை அறிய முடிகிறது. 


பழந்தமிழர்‌ வரலாற்றில்‌ பனையின்‌ சிறப்புகளையும்‌ 


அதிலிருந்து தயாரிக்கப்பட்‌! பொருட்களையும்‌ 
பழந்தமிழர்‌ பயன்படுத்தியதற்கான சான்றுகள்‌ 
மிகையாக சங்க இலக்கியங்களில்‌, தொல்தமிழ்‌ 


கல்வெட்டுகளில்‌ காணக்கிடைக்கின்றன. 
சங்க பாடல்களில்‌ பனை பொருட்கள்‌: 


நமக்கு பரிச்சயமான இவையார்‌ மன்னன்‌ அதியனை 


பற்றி பாடும்‌ போது, 


சிறியகட்‌ பெறினே, எமக்கீயும்‌ மன்னே; 

பெரியகட்‌ பெறினே 

யாம்பாடத்‌ தான்மகிழ்ந்து உண்ணும்‌ மன்னே; (புறம்‌ 
235) 


சிறிதளவு கள்ளைப்‌ பெற்றால்‌ எமக்குத்‌ தருவான்‌; 
பெருமளவு கள்ளைப்‌ பெற்றால்‌ எமக்கு அளித்து நாம்‌ 
பாட அதைக்‌ கேட்டு மகிழ்ந்து அவனும்‌ உண்பான்‌; 


என்றொர்‌ 

புறநானுறு, அகநானுறு, புறப்பொருள்‌ 
வெண்பாமாலை போன்ற எளிய மக்களின்‌ 
வாழ்க்கையை காட்சிப்படுத்தும்‌ இலக்கியங்களில்‌ 


வெட்சி கரந்தை போர்களில்‌ இருந்து வென்று வரும்‌ 


வீரர்களை மகிழ்விக்கும்‌ வகையில்‌ உண்டாட்டு(ஊனும்‌ 
கள்ளும்‌) கூடி மகிழ்ந்ததையும்‌ அறியமுடிகிறது. 

நாடு காக்கும்‌ போரில்‌ இறந்துபட்ட வீரர்களுக்கு 
எடுக்கப்பட்ட நடுகற்களுக்கும்‌ கள்ளு படைத்து 
வழிபட்ட வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ உள்ளன. 
பாணர்கள்‌ நெடுந்தூரம்‌ நடந்த 
கள்ளுண்டதையும்‌ சங்க இலக்கிய குறிப்புகள்‌ மூலம்‌ 
கள்ளு (மருத்துவ 
பொதுவான பானமாக 


களைப்பு நீங்க 
ஆண்‌ பெண்‌ இருபாலருக்கும்‌ 
காரணங்களுக்குட்பட்டு) 


இருந்துள்ளதை அறிய முடயும்‌. 


என்னதான்‌ வள்ளுவர்‌ கள்ளுண்ணாமையை பற்றி கூறி 


இருந்தாலும்‌ மனிதனின்‌ நற்‌ பண்புகளை அளவிட 


நவம்பர்‌ 2018 


பனை 


மரத்தையே அளவீடாக கொண்டுள்ளார்‌ 


என்பதை 


"திணைத்துணை நன்றி செயினும்‌ பனைத்‌ துணையாக்‌ 
கொள்வார்‌ பயன்தெரி வார்‌" 


என்ற குறளின்‌ மூலம்‌ அறிய முடியும்‌. 
இடைக்கால வரலாற்றிலும்‌ பனை: 


பிற்கால வரலாற்றிலும்‌ பனை பொருட்களான 


கருப்புக்கட்டி கோயில்களில்‌ அமுது படைக்கும்‌ 
முக்கிய பொருளாக இருந்துள்ளமைக்கும்‌ ஏராளமான 


கல்வெட்டுகள்‌ சான்றமைகின்றன. 


இரண்டாம்‌ இராசராசன்‌ ஆட்சி காலத்தில்‌ 
திருத்துறைப்பூண்டி கல்வெட்டு ஒன்று திருஅழுது 
படையல்‌ பொருளாக கருப்புக்கட்டி வைக்க 


ஆணையிட்டதை குறிக்கிறது. 


கொங்கு சோழர்‌ மரபின்‌ வீரராஜேந்திரன்‌ 12 ம்‌ 
ஆட்சியாண்டு கடத்தூர்‌ கல்வெட்டும்‌ கருப்புக்கட்டி 


ஹெரிட்‌டஐர்‌ 


bio usbejusy mM 


www.heritager.org 


அவலமுது படைக்க வழங்கப்பட்டதை குறிக்கிறது. 
திருமுருகன்பூண்டி கல்வெட்டில்‌ இராசராசபுரத்தை 
சேர்ந்த பெண்ணொருத்தி அப்பம்‌, பணியாரம்‌ 
படைக்க கருப்புக்கட்டி வழங்கியதை குறிக்கிறது. 
(தெ.இ.க30: 43) 


வாடிப்பட்டி அருகிலுள்ள தென்கரை மூலநாத 
சுவாமி கோயில்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
கல்வெட்டொன்றும்‌ கருப்புக்கட்டி அழுது 


என குறிக்கிறது. மேலும்‌ ,சோழர்கள்‌ காலத்தில்‌ 
பனங்களூர்‌ நாடு தென்பனங்காடு என நாட்டு 
பிரிவுகளும்‌, ஏராளமான ஊர்‌ பெயர்களும்‌ பனையின்‌ 
பெயரில்‌ இருந்துள்ளதை அறியமுடிகிறது (சுப்பராயலு 
2014:37). 


விஜயநகரப்‌ பேரரசு காலத்திய செப்பேடு ஒன்று 
கருப்புக்கட்டி உற்பத்தியாளர்களுக்கு விதிக்கப்பட்ட 
வரியினை தெரிவிக்கிறது. 


பொயுழு 17 ஆம்‌ நூற்றாண்டு கிழவன்‌ சேதுபதி 
செப்பேடு ஓன்று "பனையேறி சாணான்குடி 
ஒண்ணுக்கு திருப்பணி வேலைக்கு முப்பது 
கருப்புக்கட்டியும்‌"என பனையேறும்‌ தொழிலாளர்கள்‌ 
வரியை குறிக்கிறது. இவ்வாறாக வரலாற்றுக்கு முந்தைய 
காலத்திருந்து இன்றுவரை தொடர்ச்சியாக வரலாற்றில்‌ 
வாழ்ந்து வருகிறது பனை. 


பல 


பனையிலிருந்து பதநீர்‌ எடுக்கும்‌ முறை: 


தாகத்தை அடக்க எத்தனையோ 
வந்தாலும்‌ இந்த பதநீருக்கு ஈடாகாது குடிக்கும்‌ 
போது கசப்பாகவும்‌ பின்‌ வாய்‌ முழுக்க இனிப்பாகவும்‌ 
கசப்பையும்‌ மறந்து மேலும்‌ குடிக்க இந்த இனிப்பு 
சுவை தூண்டும்‌. 


குளிர்‌ பானங்கள்‌ 


கருப்பட்டிக்காவும்‌ பதநீர்‌ மற்றும்‌ கள்ளுக்காகவும்‌ 
மரம்‌ நின்று வளர்வதற்காகவும்‌ பனைமரத்திலும்‌ 
தென்னைமரத்திலும்‌ இந்த முட்டிகள்‌ கட்டப்படுகிறது. 
தேர்ந்தெடுக்கப்படும்‌ மரங்களின்‌ பாலைகள்‌ 
(குருத்துகள்‌)முதலில்‌ நன்றாக 
பின்‌ மட்டையில்‌ இருந்து அவனி(நார்‌) உரிக்கப்பட்டு 
இறுக்கி கட்டிவிடப்படுகிறது. 
இதனால்‌ பாலை விரியாது. பின்‌ பாலையின்‌ இருபுறமும்‌ 


தட்டி விடப்படும்‌. 
பாலையை நன்றாக 


நன்றாக செதுக்கி விடப்பட்டு 
குருத்து முழுவதும்‌ மூடும்‌ படியாக கட்டப்படுகிறது. 


மண்பானை ஒன்று 
மரத்தில்‌ உள்ள பாலைகளின்‌ அளவை பொருத்து 
மரத்திற்கு இரண்டு மூன்று பானைகள்‌ கட்டப்படும்‌. 


தினமும்‌ காலையில்‌ அல்லது மாலையில்‌ பாலையில்‌ 
இருந்து கசியும்‌ திரவம்‌ பானையில்‌ சேகரிக்கப்பட்டு 


நவம்பர்‌ 2018 


இறக்கப்படுகிறது. 


சேர்க்கப்படும்‌ சுண்ணாம்பின்‌ அளவை பொருத்து 
சுவை மாறுபடும்‌. சுண்ணாம்பு சேர்த்தால்‌ பதநீர்‌ 


சேர்க்காமல்‌ குடித்தால்‌ கள்ளு. 


கட்டப்படும்‌ பானையில்‌ உட்புறம்‌ சுண்ணாம்பினால்‌ 
பூசப்படுகிறது. கள்ளாக குடிக்க வேண்டும்‌ என்றால்‌ 
சிறிது புளித்த பதநீரை பானையில்‌ சேர்த்து பாலையில்‌ 
கட்டி விடுவார்கள்‌. 

இறக்கப்படும்‌ திரவத்தின்‌ இனிப்பு சுவையின்‌ 
காரணமாக தேன்பூச்சிகள்‌ உடன்‌ இருக்கும்‌ இதற்கு 
மரத்தில்‌ இருந்து 
வடிக்கப்பட்டு அப்படியே கள்ளாகவும்‌ சுண்ணாம்பு 


சேர்த்து பதநீராகவும்‌ குடிக்கலாம்‌. 


உறிக்கப்படும்‌ பன்னாடையில்‌ 


ஒரு நாளைக்கு ஒரு மரத்தில்‌ இருந்து மூன்று முதல்‌ 
நான்கு லிட்டர்‌ பதநீர்‌ அல்லது கள்ளு கிடைக்கும்‌. இது 
மரத்தின்‌ ஈரப்பதத்தை பொருத்து அளவு மாறுபடும்‌. 
சேகரித்த பதநீருடன்‌ கொட்டைமுத்து மற்றும்‌ சுக்கு 
சேர்த்து பெரிய மொடாவில்‌ குறிப்பிட்ட நேரத்திற்கு 
கொதிக்க 
ஊற்றி ஆறவைக்கப்பட்டு அச்சு வெல்லம்‌ தயார்‌ 


வைக்கப்படும்‌. பின்னர்‌ அச்சுகளில்‌ 


செய்யப்படுகிறது. 


பனையிலிருந்து பெறப்படும்‌ அனைத்து பொருட்களும்‌ 
கிராம மக்களின்‌ பொருளாதார வளர்ச்சி முதுகெலும்பு 
என்றால்‌ மிகையாகாது. ஆனால்‌ இன்றைய நிலையில்‌ 
கோடி எண்ணிக்கையில்‌ இருந்த பனை மரங்கள்‌ சில 


லட்சங்கள்‌ என கூறையுமளவிற்கு உள்ளது. 


விவசாய்களின்‌ வளர்ச்சிக்கும்‌ உடல்‌ ஆரோக்கியத்திற்கும்‌ 
எந்த வித தீங்கிழைக்காத பனையை நாம்‌ ஏன்‌ 
மறந்தோம்‌ இல்லை மறக்கடிக்கப்பட்டோம்‌ என்புது 


. என்பதே! 


பனை நம்‌ வாழ்வென்போம்‌. 


ஹெரிட்‌டஐர்‌ 


இடமிருந்து வலம்‌: 


1 - வெண்சங்குப்பூ 

2 - கண்‌, முகம்‌ - அழகிற்கு உவமை 
8 - வெட்சி நிரைகவர்கல்‌, மீட்டல்‌... 
9 - வெண்மைக்கு எடுத்துக்காட்டு 
12 - சிவனின்‌ அடையாளப்‌ பூ 


14 - நறுமணம்‌ மிக்க பூ (வாசனைத்‌ திரவியங்களில்‌ 


பயன்படுத்தப்படும்‌) 
15 - வெற்றி! வெற்றி!! 


வலமிருந்து இடம்‌: 


4 - சேயோன்‌ காக்கும்‌ திணை 
5 - கூம்பு நிலை அன்ன முகைய... - பரணர்‌ 


ஆக்கம்‌ - பெ. தாமரை & கா. விசயநரசிம்மன்‌ 


நவம்பர்‌ 2018 


6மேலிருந்தூ கீழ்‌: 


3 - தேர்‌ பெற்ற பூ! 

6 - சிவந்த விரல்களுக்கு உவமை 
8 - நிரை-நிரை - ? 

10 - மோப்பக்‌ குழையும்‌ 


15 - வம்சம்‌ இதைப்‌ போல தழைக்க வேண்டும்‌... 


கீழிருந்து மேல்‌: 


4 - நிலன்நோக்கும்‌ மாணிழை கணொவ்வேம்‌ 
என்று! 

த- பூத்திருக்கச்‌ சாவாரைக்‌ 
காண்பதுண்டோ? 

7 - தலைநகரா? பெண்ணா? பூவா? 

11 - ஊடலும்‌ ஊடல்‌ நிமித்தமும்‌ 

13 - தல மரங்களில்‌ ஒன்று 


ஹிட்லர்‌ 


610-196 63119 பு MMM 


ஹெரி6டஜர்‌ கார்னர்‌ 


www.heritager.org 


- Ar. தரிகா காமேஸ்வரன்‌ 


திருமதி. தீபிகா காமேஸ்வரன்‌, கட்டடக்கலை நிபுணர்‌, 
பேராசிரியர்‌, 
சுற்றுலா ஆர்வலர்‌ எனப்‌ பன்முகங்களையுடையவர்‌. 
நம்முடைய இந்த மாத இதழில்‌ ஒரு கட்டடக்கலை 
நிபுணராக அவர்‌ பயணித்த இடங்களில்‌ அவர்‌ மனம்‌ 


உதவிப்‌ கோயிற்கலை ஆய்வாளர்‌, 


கவர்ந்த விசயங்களைப்‌ பற்றி நம்மோடு பகிர்ந்துக்‌ 
கொள்கிறார்‌. 


ஒரு காவல்‌ தெய்வம்‌ கோவில்‌, அங்கு மிக அழகிய 
வண்ண மயமான காவல்‌ தெய்வம்‌, அனுமான்‌ சிலை, 
விநாயகர்‌ சிலைகள்‌ ஒரே இடத்தில உள்ளன. பல 
கடவுள்களை வழிபடும்‌ முறை நம்மிடையே உண்டு 
இப்படத்தை 
பார்கிறேன்‌. இக்கோவில்‌ திருவண்ணாமலை செல்லும்‌ 


என்பதின்‌ வெளிப்பாடாய்‌ நான்‌ 


வழியில்‌ உள்ள பட்டிணம்‌ என்னும்‌ ஊரில்‌ உள்ளது. 


இக்கோவில்‌ 
காரணம்‌ இது மிகப்‌ 


என்னை மிகவும்‌ கவர்ந்ததற்கான 
பழமையானதோ, அல்லது 


வரலாற்று சிறப்பு மிக்கதோ அல்ல இக்கோயில்‌ ஒரு 


கிராமிய பண்பாட்டில்‌ உள்ள மக்களின்‌ வாழ்வியல்‌ 
வெளிப்பாடு. நிகழ்வுகள்‌ 
மற்றும்‌ நம்பிக்கை சார்ந்த விஷயம்‌. இது மக்களின்‌ 


அவர்ளின்‌ கலாச்சார 


அடையாளமாக நான்‌ கருதுகிறேன்‌. 


நவம்பர்‌ 2018 


க ஒரு ணக வீட்டின்‌ புகைப்படம்‌. 
இது இரண்டு முற்றங்களுக்கு நடுவில்‌ 


நடைபாதையின்‌ படம்‌. எனக்கு மட்டும்‌ இல்லை, 


உள்ள 


உலகின்‌ பல மூலைகளில்‌ 


செட்டிநாடு வீடுகள்‌ பிடிக்கும்‌. அதிலும்‌ அரண்மனை 
போன்று வீடுகள்‌ நிறைந்த 


உள்ளவர்களுக்கும்‌ 


பிரமாண்டமான 


செட்டிநாட்டில்‌, எனக்கேன்‌ இந்த இடம்‌ பிடித்தது? 
இவ்வூரில்‌ பல இடங்களையும்‌, 
நான்‌ பார்த்தேன்‌. ஆனால்‌ இந்தச்‌ சிறு வீடு எனக்கு 
மிகவும்‌ பிடித்திருந்து. ஒனாசிறுவயல்‌ என்னும்‌ ஊரில்‌ 
உள்ள வீடு இது, இவ்வீட்டில்‌ மிக அழகிய முற்றம்‌ 


பல வீடுகளையும்‌ 


அதத 


ரிக்க ன்‌ 


காவல்‌ தெய்வ பட்டணம்‌, பட 


ஹரிட்‌8டஜர்‌ 


i} 


செட்டிநாடு வீட்டின்‌ நுழைவாயில்‌ 


இது. வீட்டின்‌ முன்‌ திண்ணை, பராமரிப்புக்காக மூடி 
இருந்ததால்‌ பின்‌ பக்கமாக உள்ளே நுழைந்தோம்‌. 


பின்‌ திண்ணைக்கு அடுத்து உள்ள முற்றம்‌ இது. 
இதன்‌ அருகில்‌ ஒரு மிக இருட்டான பாதை, அதில்‌ 
இவ்வீட்டின்‌ உரிமையாளர்‌ நிற்கிறார்‌. 


கட்டிடக்கலை விளக்கங்களில்‌ "ஒளி மற்றும்‌ இருள்‌" 
என்று ஒரு பதம்‌ உள்ளது. அதாவது ஒரு இடத்தில 
ஒளி விழுவதும்‌, இருள்‌ சூழ்வுதும்‌ ஒருவித அழகைத்‌ 
தரும்‌. அது ரம்யமானது. அத்தகைய ஒரு இடமாக 
இந்தப்‌ பாதை உள்ளது. இந்தப்‌ பாதையின்‌ முன்னும்‌ 


நவம்பர்‌ 2018 


சிம்மத்தூன்‌ மாமல்லபுரம்‌ 
பின்னும்‌ ஒளியால்‌ சூழ்ந்துள்ளது. 
உள்ளது. காணவே மிக அழகான ஒரு இடமாக இதை 
இருளும்‌ ஒளியும்‌ மாற்றியுள்ளது. 


பாதை இருளில்‌ 


அடுத்த படம்‌, இது காரைக்குடி பகுதியில்‌ உள்ள 
ஒரு குளத்தின்‌ படம்‌. பழங்கால வழக்கப்படி, 
செட்டிநாட்டை சேர்ந்த 


மக்கள்‌ பல இயற்கை 


சீற்றங்களால்‌ பாதிக்கப்பட்டு அவர்களின்‌ 
வாழ்விடங்களை விட்டு, இப்போதுள்ள இடத்திற்கு 
பெயர்ந்ததாகக்‌ கூறப்படுகிறது. அதன்‌ காரணமாகப்‌ 
புதிய வாழ்விடத்தில்‌ பெறிய ஏரிகள்‌, 


குட்டைகள்‌ 


6.10 :1962319பு mM 


ட்டர்‌ 


ஹரி 


ன்‌ 


(2 அதக ண்ண 
2 அண்ட அட டு 
i 


ர்‌ 2018 


நவம்பர்‌ 


bi049bejliSy MMM 


பட்‌ ௮௮ அஷ ்‌ 
ட 41 
க ண்பன்‌ 


தாயுமானவர்‌ ன்‌ ன்‌ அன்னை ன ஆலயமும்‌, திருச்சி னான வக்க 


Pf Tes மலே ஆவடு 
இல்லாது பார்த்தனர்‌. ஆனாலும்‌ தங்களின்‌ 
தேவைகளுக்காகப்‌ பின்னாட்களில்‌ அவர்கள்‌ நீர்‌ 
தேக்கங்கள்‌, குளங்களைக்‌ கோவிலுடன்‌ சேர்த்து 
அமைத்துக்கொண்டனர்‌. இவை விவசாயம்‌ 
செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டன. இவற்றின்‌ சுவர்கள்‌ 
"செம்பரான்கல்‌" கொண்டு கட்டப்பட்டுள்ளன. 


நீர்‌ சேமிப்பின்‌ வழிகளை நாம்‌ இவர்களிடம்‌ தான்‌ 
கற்க வேண்டும்‌.இது நீர்‌ மேலாண்மை மட்டுமின்றி 
வாழ்வியல்‌ முறையாகவே பார்க்கப்படுகிறது. 

படம்‌, 


அடுத்தப்‌ குன்னக்குடி கோவிலின்‌ அடியில்‌ 


3 7 கை அலை pa [1 இ / 

இக்கோவில்‌ இந்திய 
பராமறிக்கப்படுகிறது. 
பெரும்பாலும்‌ குன்னக்குடிக்கு வரும்‌ மக்கள்மேல்‌ 


உள்ள குடைவரை கோவில்‌. 
தொல்லியல்‌ துறையால்‌ 
உள்ள முருகன்‌ கோவிலை மட்டும்‌ பார்த்துவிட்டுச்‌ 
சென்றுவிடுகின்றனர்‌. ஆனால்‌ இங்கு ஒரு அழகிய 
மண்டபம்‌, ஒரு குடைவறையும்‌ உள்ளது என்பதை 


வெளிக்கொணர முயல்கிறேன்‌. 


கடல்‌ கடந்து நாங்கள்‌ சென்ற கம்போடியாவில்‌ 
(Taphrom)" 
இருந்த கோவில்கள்‌ 


| 


ட பூ . ட 
உள்ள தப்ரோம்‌ 


கோவில்‌. 


என்னும்‌ 
கம்போடியாவில்‌ 


ன்‌ 


ன்னக்குடி குடைவரைக்‌ கோயில்‌ 


ன்ன 


5 


நவம்பர்‌ 2018 


கக. 


ஆ ஆ! உ 


சட்‌ 
பட்‌ ஆட. சகிலன்‌ 


ஏிஹெரிட்டேசர்‌ 


610 :19623/9பு mM 


www.heritager.org 


எப்போதும்‌ என்னை வியக்க வைத்த கோவில்கள்‌. 


அவற்றைச்‌ சென்று பார்க்க வேண்டும்‌ என்று 
நான்‌ நினைத்துக்கொண்டே இருந்தேன்‌. மிகப்‌ 
பெரிய இந்துக்‌ கோவில்‌ என்ற ஒற்றை காரணம்‌ 


போதுமானதாக இருந்தது. ஆனால்‌ நான்‌ இங்கு 
அந்த புகைப்படத்தைக்‌ காண்பிக்காமல்‌ வேறொரு 
படத்தைக்‌ என்‌ 
இதை நான்‌ இயற்கைக்கும்‌, 
போராட்டமாகவே காண்கிறேன்‌. 
பின்பற்றி அந்த 
கட்டப்பட்ட இந்துக்‌ கோவில்‌, பிற்காலத்தில்‌ இது 


காண்பித்திருக்கிறேன்‌. என்றால்‌ 
கட்டிடக்கலைகுமான 
இக்கோவில்‌ 
அங்கோரை முறையிலேயே 
புத்த மடாலயமாக மாற்றப்பட்டது. 


நாங்கள்‌ கோவாவில்‌ கண்ட கலங்கரை விளக்கம்‌. இது 
சால்ஸ்‌ கொரியாவால்‌ கட்டப்பட்ட "கலா அகாடமி" 
பின்னே உள்ளது. இது பதினைந்து ஆண்டுகளுக்கு 
முன்னே கட்டப்பட்டது தான்‌, ஆனாலும்‌ இது ஏன்‌ 
எனக்கு மிகப்‌ பிடித்தது என்றால்‌ , அதன்‌ சுற்றுசுழல்‌, 
நான்‌ நின்று பார்த்த இடம்‌ மொத்தமாக அதன்‌ 
சூழலையே மாற்றி அதை மிகுந்த அழகுடையதாகக்‌ 
காண்பித்தது. 


இதன்‌ எதிரில்‌ வரலாற்று சிறப்பு மிக்க "அகோடா 
இருப்பினும்‌ இது 


அமைவிடத்தாலும்‌ என்னை 


கோட்டை" உள்ளது. சிறியதா 
அதன்‌ அமைப்பிலும்‌, 
அதிகம்‌ கவர்ந்துள்ளது. மேலும்‌ கடலில்‌ இருந்தும்‌, 
மாண்டவி ஆற்றில்‌ இருந்தும்‌ உள்ளே வெளியே 
செல்லும்‌ மக்களுக்கு இந்தக்‌ கலங்கரை விளக்கம்‌ மிக 


முக்கிய பயன்பாட்டில்‌ உள்ளது. 


சிம்ம தூண்‌ என்றாலே நம்‌ எண்ணத்திற்கு வருவது 
பல்லவர்கள்‌ தான்‌. ஒரு கட்டிடக்கலை மாணவியாக, 
வரலாற்றில்‌ ஐயானிக்‌, 
கொரிந்தியன்‌ தூண்கள்‌ உள்ளனவோ, அப்படி இந்திய 


உலக எப்படி டொரிக்‌, 
அளவில்‌ தூண்கள்‌ என்றாலே எனக்குச்‌ சிம்ம தூண்‌ 
தான்‌ நினைவிற்கு வரும்‌. பல்லவ சாம்ராஜ்யத்தின்‌ 
கட்டிடக்கலை புடைப்பு சிற்பங்கள்‌, என ஆரம்பித்து 
இரதங்கள்‌, குடைவறைகள்‌, கட்டுமானக்‌ கோவில்கள்‌ 
என்று விரிந்து கிடந்தது. அதில்‌ இது எனக்கு மிகப்‌ 
பிடித்த சிற்பமாகும்‌. 


திருவண்ணாமலை கிரி வலப்‌ பாதையில்‌ உள்ள துர்வாச 
முனிவர்‌ கோவிலின்‌ பின்‌ உள்ள வேப்பம்மரம்‌. முதல்‌ 
படத்தில்‌ கூறியது போலவே, இது நம்‌ மக்களின்‌ 
கலாசார அடையாளம்‌. அவர்களின்‌ நம்பிக்கையின்‌ 
வெளிப்பாடு. அதற்கும்‌ மேலே, இதை நானும்‌ 
செய்திருக்கிறேன்‌. மரத்தில்‌ மஞ்சள்‌ கயறு கட்டி, 
பிள்ளை வரம்‌ வேண்டியும்‌, கற்களை அடுக்கி வீடு 


கட்டவும்‌ வேண்டிக்கொள்வர்‌. 


நானும்‌ இப்படி கயறு கட்டி இருக்கிறேன்‌. வேண்டுதல்‌ 
என்பதை தாண்டி அது நமக்கு ஒரு நேர்மறை 


நவம்பர்‌ 2018 


ட 
பன்‌ 


அறுதி பூ Mn 


கலு “வ 


கோவிலின்‌ கூரை வழியே ஒளி ஊடுருவும்‌ அமைப்பு, 
விராலி மலை 


2 


ணம்‌ ம்‌! 


எண்ணங்களைத்‌ தருகின்றது. நமக்கான சோகங்களை 
மரத்திடம்‌ விட்டு, நீ சுமந்துக்‌ கொள்‌ என்பதான ஒரு 
முயற்சி. 


பல கோவில்களில்‌ நாம்‌ பார்த்திருக்கக்கூடிய ஒளி 
விழும்‌ அமைப்பு. இப்படம்‌ விராலி மலை முருகன்‌ 
கோவிலின்‌ கருவறையை சுற்றி வரும்‌ பாதையில்‌ 
உள்ள இடம்‌. இது இக்கோவில்‌ மட்டும்‌ இல்லை, 
பெரும்பாலும்‌ நம்‌ ஊரில்‌ உள்ள பழைய கோவில்களில்‌ 
பார்க்க முடியும்‌. இது கருவறை சுற்று பாதையின்‌ 
இருளை ஒரு அளவிற்கு நீக்கும்‌ பொருட்டு ஓளி 
வழங்கும்‌ படி அக்கால கட்டிடக்கலை நிபுணர்களால்‌ 
அமைக்கப்பட அமைப்பாகும்‌. இது இந்த இடத்தையே 
அழகாக்குகிறது. 

என்னைச்‌ 


கவர்ந்த செஞ்சிக்‌ 


சொந்த 


சிறுவயது முதல்‌ 

திருவண்ணாமலை 
இருந்தக்‌ காரணத்தினால்‌ அடிக்கடி பயணித்த இடம்‌ 
இது. எப்போதும்‌ பயணத்தின்போது, பேருந்தில்‌ 
எறியுடன்‌ உறங்கிவிடும்‌ நான்‌, செஞ்சி வரும்போது 


கோட்டை. ஊராக 


மட்டும்‌ விழித்துக்கொள்வேன்‌. 
காரணம்‌, செஞ்சி கோட்டையைப்‌ பார்க்க, உள்ளே 


ஹெரிட்‌8டஐர்‌. 


காட்டாற்றை புனிதப்‌. படுத்தும்‌ இந்து க்‌ சிலைகள்‌, ககுலேன்‌ மலை, கம்போடியா 
த ட உ 
ப ஆர. ்‌ பப்டி அ 
wy க்‌ ௮4 க நஸ்‌: த 
அ. அல்கி 


என்னவெல்லாம்‌ இருக்கும்‌? என்று எப்போதும்‌ 
கனவுகளில்‌ வாழ்ந்திருக்கிறேன்‌. 2013 ஆண்டில்‌ 
தான்‌ முதன்‌ முதலில்‌ கோட்டையின்‌ மேல்‌ \| | 1 
ஏறினேன்‌. அதுவும்‌ ராணியில்‌ மட்டும்‌, அதனால்‌ TT 
அதன்‌ மேல்‌ இருந்து ராஜாக்கோட்டை, சாலை, 

கோட்டை கொத்தளங்கள்‌ எல்லாம்‌ தெரியும்படி 

ஒரு புகைப்படத்தை இணைத்துள்ளேன்‌. காலத்தைக்‌ 

கடந்து உறுதியாக நிற்கும்‌ இதன்‌ தன்மை என்னைக்‌ 

கவர்ந்த விஷயம்‌. 4 [ 
மீண்டும்‌ கம்போடியாவிலிருந்து, இதை "நாம்‌ 

குலேன்‌ மலைகள்‌" என்றும்‌, நான்‌ குலையின்‌ என்று 

அழைக்கின்றனர்‌. இங்கு ஓடும்‌ அருவியில்‌ சிலைகள்‌ 

வடிக்கப்பட்டுள்ளன. முதலில்‌ இந்த இடத்தின்‌ ்‌ [ 
வரலாற்றைப்‌ பார்போம்‌, மன்னன்‌ ஜெயவர்மன்‌ இந்த 
இடத்தில தான்‌ "க்மேர்‌" என்னும்‌ சாம்ராஜியத்தை 
தோற்றுவிக்கிறான்‌. 


அந்த நாட்டை "கம்போஜா அல்லது கம்போயா" என்று 
அழைத்தனர்‌. இவர்களே கம்போடியாவின்‌ அங்கோர்‌ 
கோவில்களை கட்டியதாகக்‌ கூறப்படுகிறது. அவர்கள்‌ 
இதை இந்திரனது மலையாகக்‌ கருதுகின்றனர்‌. ஆற்றின்‌ 
பாறைகளில்‌ நிறைய சிவலிங்கங்களும்‌, கடவுள்களின்‌ 
சிற்பங்களும்‌ வடிக்கப்பட்டுள்ளன. இவற்றைத்‌ 


fiosbe49 UY MMM 


தொட்டுச்‌ செல்லும்‌ நீர்‌ மிகப்‌ பவித்ரமானதாக ட ண்‌ _ 


கம்பாலா கலங்கரை விளக்கம்‌, கோவா 


மக்களால்‌ கருதப்படுகிறது. 


www.heritager.org 


- அய்யம்பேட்டை செல்வராஜ்‌ 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ பாபநாசம்‌ நகரில்‌ அமைந்துள்ள 
108 சிவாலயத்தில்‌ சோழ சக்கரவர்த்தி மாமன்னன்‌ 
இராஜராஜ சோழனுக்கு எடுத்துப்‌ 
பிறந்த நாள்‌ கொண்டாடியது கல்வெட்டுத்‌ தகவலாக 


உருவச்சிலை 
அக்கோயிலில்‌ உள்ளது. 
இக்கல்வெட்டைப்‌ 


சோழர்‌ வரலாறு ஆய்வு சங்கத்‌ தலைவர்‌ வரலாற்று 
ஆய்வாளர்‌ அய்யம்பேட்டை செல்வராஜ்‌ அவர்களின்‌ 


பற்றி ஆய்வு மேற்கொண்ட 


நேர்க்காணல்‌, 


சோழ சக்கரவர்த்தி மாமன்னர்‌ ராஜராஜ சோழர்‌ பிறந்த 
வருடம்‌ நாள்‌ இவற்றை உறுதிப்படுத்திட சான்றுகள்‌ 
ஏதும்‌ இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால்‌ அவர்‌ 
பிறந்த மாதம்‌ ஐப்பசி என்றும்‌ பிறந்த நட்சத்திரம்‌ 
சதயம்‌ என்றும்‌ தஞ்சைத்‌ தவிர வேறுசில கோயில்களில்‌ 


உள்ள கல்வெட்டுகள்‌ காணப்படுகின்றன. 


ஐப்பசி சதய விழாவில்‌ எடுப்பிக்க பின்‌ வந்த சோழ 
மன்னர்கள்‌ அரசிகள்‌, அதிகாறிகள்‌, போன்றவர்களால்‌ 
நிவந்தம்‌ அளிக்கப்பட்ட செய்திகளும்‌ கல்வெட்டு 
சாசனமாக உள்ளன. 


இராஜராஜ சோழனின்‌ வாழ்நாள்‌ சாதனை தஞ்சைப்‌ 
பெரியக்‌ கோயில்‌ இராஜராஜனின்‌ அமைச்சர்‌ 
பொய்கைநாட்டுடைய கிழவன்‌ ஆதித்த சூர்யனான 
தென்னவன்‌ மூவேந்த வேளான்‌ ராஜராஜர்‌ இருக்கும்‌ 
காலத்திலேயே அவருக்கும்‌ அவரது பட்டதரசி 
லோகமாதேவிக்கும்‌ செப்புத்‌ திருமேனிகள்‌ செய்து 
இக்கோயிலில்‌ என்பதற்கும்‌ 


கல்வெட்டுச்‌ சான்றுகள்‌ உள்ளன. 


வைத்துள்ளனர்‌ 


ஆனால்‌ தஞ்சைப்‌ பெரிய கோவிலில்‌ இராஜராஜ 
சோழருக்குப்‌ ஐப்பசி சதய விழாவை ஆண்டுதோறும்‌ 
நடத்திட ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டது என்பதற்கும்‌ 
கல்வெட்டுச்‌ சான்றுகள்‌ ஏதுமில்லை 
அதுமட்டுமல்ல வேறு 


எந்தக்‌ கோயில்களிலும்‌ இராஜராஜ சோழன்‌ சதயவிழா 


என்பது 


வியப்பான செய்தியாகும்‌. 


கொண்டாடப்பட்ட செய்தி இல்லாத நிலையில்‌ 
108 ஆண்டுதோறும்‌ 


கொண்டாடப்பட்டதாகத்‌ தகவல்‌ 


பாபநாசம்‌ சிவாலயத்தில்‌ 
சிறப்பாகக்‌ 


பதிவாகியுள்ளது. அது என்ன என்று பார்ப்போம்‌.... 


இக்கோவிலில்‌ நான்கு சோழர்‌ காலக்‌ கல்வெட்டுகள்‌ 
உள்ளன. அவற்றில்‌ ஒன்று அம்மன்‌ சந்நிதி வலப்புறம்‌ 


நவம்பர்‌ 2018 


ஹரிட்‌8டஜர்‌ 


கல்வெட்டு ; 

ராட்டை தானி 
௨ல்‌ காற்காசு ப 
விசையாக 

- இக்காசு நாற்‌ 
பதுக்கும்‌ ஆ 

: ட்டாண்டு ே 

: தாறும்‌ பத்து 

 க்காசு பலிசை 


லே. ௩3 ந ௯ சே. -- 


. பொலிவதாக 

- வம்‌ இப்பலிை 

௨ சக்காசுப்‌ பத்து 
32. ம்‌ கொண்டு. 3 
13. த்தேவள்‌ ஐப்‌. - 
14. பிகைச்‌ சதை. A 24 

15. வத்திருதாளில்‌! ப ..! 

16. ணக அல்‌ 

பா. திருவிழா எழுத்தரு[ஞ மன்‌] 
18, றைக்கு. திருச்காய்‌(பு] - வ i 


உட்ப கக. யூ 


ணன ணா சதய 


நஸ்‌ பும்‌ 
= ௮ 


உள்ள விழாபற்றிய 


முடிவும்‌ இல்லாக்‌ 
கல்வெட்டுத்‌ தரும்‌ 


தகவல்‌ உள்ளது. தொடக்கமும்‌, 
இக்கல்வெட்டு, எழுத்தமைதி, 
தகவல்களைக்‌ கொண்டு இது இராஜராஜ சோழனின்‌ 
மகன்‌ முதலாம்‌ இராஜேந்திர சோழரின்‌ கல்வெட்டு 
என்று யூகிக்க முடிகிறது. 


சோழர்‌ கல்வெட்டுகளில்‌ 
திருஅரபுறம்‌ என்றும்‌ 
என்றும்‌ காணப்படுகிறது. திருசுரபுறம்‌ இன்று அரயபுறம்‌ 
என்று மருவி இக்கோயிலுக்கு மேற்கில்‌ ஒரு கிராமமாக 


இக்கோயில்‌ இருப்பிடம்‌ 
இறைவன்‌ ராமலிங்கேஸ்வரர்‌ 


உள்ளது. பாபநாசம்‌ என்பது விஜயநக நாயக்கர்‌ 


மன்னர்‌ காலத்தில்‌ தான்‌ பெயர்‌ சூட்டப்படுகிறது. 
ஒரு வரிகளுள்ள கல்வெட்டுத்‌ தரும்‌ தகவல்கள்‌ 
என்ன என்று பார்ப்போம்‌. ஐப்பசி சதயத்‌ திருநாளில்‌ 
(இராஜராஜசோழன்‌) 
திருமேனி (பஞ்சலோக விக்ரகம்‌) 


பெரியதேவர்‌ அபிஷேகம்‌ 
கொண்டருளும்‌ 
மண்டபத்தில்‌ எழுந்தருள்கிறார்‌. திருக்காப்பு (சந்தனக்‌ 
காப்பு போன்றவை) சாத்தப்படுகிறது. பின்‌ சிவசுந்தாடல்‌ 
என்னும்‌ திருமஞ்சனம்‌ நடைபெறுகிறது. இராஜராஜர்‌ 
திருமேனி பெருந்திருவமது. (அன்னப்படையல்‌) 
படைக்கப்படுகிறது. (நைவேத்யம்‌). 


இந்தச்‌ சதய விழா நிகழ்வுகள்‌ தன்‌ முன்‌ நிகழ்ந்ததைக்‌ 
கண்டுகளித்த விழா நாயகன்‌ மாமன்னர்‌ ராஜராஜ 
சோழருக்குப்‌ பரிவட்டம்‌ கட்டி ராஜமரியாதையும்‌ 
ராஜ உபசாரமும்‌ செய்யப்படுகிறது. இந்த விழா 
செலவுகளை ஈடுகட்ட நாற்பது காசுகள்‌ நிரந்தர 
வைப்பு நிதியாக வைக்கப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 
ஒரு காசுக்கு வட்டி காசு வீதம்‌ ஆண்டுதோறும்‌ 
நாற்பது காசுக்குப்‌ பத்து காசுகள்‌ வட்டியாகக்‌ 
கிடைக்கும்‌. இந்தப்‌ பத்துக்‌ காசுகளைக்‌ கொண்டுதான்‌ 
இந்தச்‌ சதய திருவிழாவை நடத்த வேண்டும்‌. (அன்று 1 


நவம்பர்‌ 2018 


காசுக்கு 150 வாழைப்பழங்கள்‌ கிடைக்கும்‌). 


இந்தப்‌ பத்து காசு வழா செலவுகள்‌ தவிர தூணி 
அரிசி, நெய்‌ தயிரமுது அடைக்காயமுது (வெற்றிலை 


பாக்கு) அலங்காரத்திற்கு வேண்டிய செங்கழுநீர்‌ 
மலைகள்‌, அன்றைக்கு மட்டும்‌ வேண்டும்‌. 
விளக்கெண்ணை பெரியதேவர்‌ பரிவட்டம்‌ உட்ப! 


ஏனைய செலவுகளுக்கு இந்தப்‌ பத்து காசையும்‌ ஆலய 
நிர்வாகம்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 


மறைந்த மன்னரைத்‌ தான்‌ அவரது மைந்தர்கள்‌ 
பெரியதேவர்‌ என்று கல்வெட்டுகளில்‌ குறிப்பது மரபு. 
எனவே இங்கே பெரியத்தேவன்‌ எனக்‌ குறிக்கப்படுவது 
மாமன்னர்‌ இராஜராஜ சோழர்‌ தான்‌. திருமேனி 
எடுப்பித்து விழா ஏற்பாடுகளைச்‌ செய்த வைத்தும்‌ 
இராஜேந்திர சோழன்தான்‌. ஆனால்‌ இக்கோயிலில்‌ 
இன்று இராஜராஜ சோழத்‌ திருமேனி என்று சொல்லிக்‌ 
கொள்ளும்‌ படியாக ஏதும்‌ இல்லை. இக்கோயிலில்‌ 
சதய விழா நடந்தது பழங்கதையாய்‌ போனது. 


"மாமன்னன்‌ இராஜராஜசோழன்‌ மறைவுக்குப்‌ பின்‌ 
அவரது மைந்தன்‌ முதலாம்‌ இராஜேந்திர சோழன்‌ 
பாபநாசம்‌ திரு அரபுரம்‌ 108 சிவாலயத்தில்‌ தன்‌ 
தந்தைக்கு பஞ்சலோக திருமேனி எடுப்பித்து அவர்‌ 
பிறந்த ஐப்பசி சதய நாளன்று திருமேனி முன்பாக 
விழா கொண்டவும்‌ ராஜராஜர்‌ சிலைக்கு பரிவட்ட 
மரியாதைகள்‌ செய்யவும்‌ நிரந்தர வைப்புத்‌ தொகை 
வைத்தும்‌, அதன்‌ வட்டியிலிருந்து ஆண்டுதோறும்‌ 
சதய விழா நடைபெற்றதும்‌ வரலாற்றில்‌ பொன்‌ 
பொறிக்கப்பட்ட 
என்று அறிஞர்‌ அய்யம்பேட்டை 
செல்வராஜ்‌ தெரிவிக்கின்றார்‌. 


எழுத்துக்களால்‌ வேண்டியத்‌ 


தகவல்களாகும்‌."' 


நேர்காணல்‌: 


ஹெரிட்‌டஐர்‌ 


6.10:196239பு mmm 


Our Proud Sponsor 


HERITAGE 
DEPOT 


மினனிதழ்‌ வாசகரகளுககு 
எங்கள்‌ நனறி!!! 


அட்டைப்பட உதவி: தீபிகா காமேஸ்வரன்‌ IC ere to 
இடம்‌: இருவண்ணாமலை Subscribe 


ஹெரிட்‌டஐர்‌ 


நவம்பர்‌ 2018 


